ஸ்ரீ? 
பேரருளாளன்‌ பெருந்தேவித்தாயார்‌ இருவடிகளே சரணம்‌ 


ஸ்ரீஸீதாலஷ்மண பரதசத்ருக்ந ஹநுமத்ஸமேத ஸ்ரீராமசந்த்ர பரப்ரஹ்மணே நம: 
அபூாவ ராமாய 
ஸ்ரீகாஞ்€ீ பிரதிவாதிபயங்கரம்‌ அண்ணங்கராசாரியர்‌ எழுதிய 


நீராமாயண ஸாரம்‌ 


எட அழ கோ 
முன்னுரை 

அபூர்வ ராமாயண மென்று பெயரிட்டு இதனை யெழுதத்‌ 
தொடங்குகின்றேன்‌. ஸ்ரீமத்‌ வால்மீகி ராமாயணத்தின்‌ ஆரம்பம்‌ எப்‌ 
படி யமைந்திருக்கின்ற தென்றால்‌, தேவலோகத்திலிருந்து நாரத 
மஹர்ஷியானவர்‌ நான்முகக்சடவுளின்‌ நியமனத்தினால்‌ வால்மீகி 
மஹர்ஷியின்‌ ஆச்ரமத்திற்கு வந்துசேர, அந்த நாரதமுனிவரை வால்‌ 
மீகிமுனிவர்‌ வணங்கி வழிபட்டு “ கோநு அஸ்மிந்‌ ஸாம்ப்ரதம்‌ லோகே ருண 
வாந்‌ கச்ச வீர்யவாந்‌ ?” என்று தொடங்கி ஒரு பதினாறு திருக்குணங்‌ 
களைச்‌ சொல்லி, இத்திருக்குணங்கள்‌ அமைந்த ஒரு மனிதன்‌ இப்‌ 
போது இவ்வுலகிலுளனாயின்‌ எனக்குச்‌ சொல்லியருளவேணும்‌ ; 
உம்மிடத்தில்‌ இதைக்‌ கேட்டறிய எனக்கு மிகவும்‌ ஆவலுள்ள து 
என்று விண்ணப்பஞ்‌ செய்கிழுர்‌. 

அதன்மேல்‌ அந்த நாரதமுனிவர்‌ மிகமகிழ்ந்து விடைகூறத்‌ 
தொடங்கி “ இக்ஷ்வாகுவம்சத்திற்‌ பிறந்து ஸ்ரீராமனென்‌ ற திருநாமம்‌ 
பெற்றவன்‌ ஒருவனுளன்‌ ; அவன்‌ உலகம்‌ நிறைந்த புகழாளன்‌ ; அள 
வற்ற சக்தி வாய்ந்தவன்‌; அவனது திருக்குணங்கள்‌ என்னாலெடுத்‌ 
துரைக்க முடியா; அவனே கோஸலராஜன்‌ திருமகளான: 
கெளஸல்யா தேவியின்‌ வயிற்றிற்‌ பிறந்த தசரத புத்திரன்‌ ; கடல்‌ 
போல்‌ மஹாகம்பீரன்‌ ; மஹாவீரன்‌ ; மிக்க பொறுமையாளன்‌ ; ஸத்ய 
சீலன்‌ ” என்றுரைத்து உடனே அவனது சரிதையையும்‌ சுருக்கமாக 
வுபதேசித்து முடிக்கிறார்‌. 

பிறகு தம்மிடம்‌ நேராக வந்த நான்முகக்கடவுளின்‌ அதுக்‌ 
ரஹத்தையும்பெற்று வான்மீகி முனிவர்‌ இராமாயணத்தை இயற்றி 
முடித்தார்‌--என்பதாக ஆரம்பத்தில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ள து. 


2 ஸ்ரீராமாதுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


நார தமுனிவரை நோக்கி வான்மீகிமுனிவர்‌ கேட்ட திருக்குணங்‌ 
கள்‌ எண்ணிக்கையில்‌ பதினாறாக அமைந்திருப்பதனால்‌ 4 ஸ்ரீராம 
சந்திரன்‌ £. என்று சந்திரனாகக்‌ கூறப்படுகின்‌றவனுடைய பதீனறுகலை 
களோ இவை! என்னலாம்படி யுள்ளன அத்திருக்குணங்கள்‌. அந்தப்‌ 
பதினாறு திருக்குணங்களை விவரித்து அவற்றிலேயே இராமா 
யணகதை முழுவதும்‌ அடங்கியுள்ளதென்று நிரூபணம்‌ செய்யவே 
இப்போது அடியேன்‌ முன்வருகின்றேன்‌. 

வான்மீகிமுனிவர்‌ காரதமுனிவரிடம்‌ உபதேசங்கேட்ட பிறகே 
இராமனைத்‌ தெரிந்துகொண்டாரென்று சொல்வதற்கில்லை. முன்‌ 
னமே அவர்‌ ஸ்ரீராமமந்த்ரத்தை இடைவிடாது அநுஸந்தானம்‌ செய்து 
கொண்டிருந்தவரென்றும்‌, நான்முகன்‌ தன்னுலகில்‌ சதகோடி 
ப்ரவிஸ்தரமானதொரு ராமாயணத்தை இயற்றி நாரதர்‌ முதலிய 
முனிவர்களுக்கு அதை ப்ரவசனஞ்செய்து, ராமபக்தரான வான்மீகி 
மூனிவரைக்கொண்டு இந்நிலவுலகத்திலும்‌ ஸ்ரீராமகதையைச்‌ சுருக்க 
மாக ப்ரவர்த்தனம்‌ செய்வதற்காக வான்மீகியின்‌ ஆச்ரமத்திற்கு 
நாரதரையனுப்பினனென்றும்‌ வரலாறு காண்பதனால்‌ நாரதமுனி 
வரை நோக்கி வான்மீகிமுனிவர்‌ விண்ணப்பஞ்‌ செய்த திருக்குணங்க 
ளானவை இராமபிரான து சரிதைகளில்‌ தேறிய குணங்களேயன்‌ றி 
வேறல்லவென்பது நன்கு அறியத்தக்கது. 

பகவான்‌ இராமனாக இந்நிலவுலகில்‌ திருவவதாரம்‌ செய்தருளி 
னது தன்னுடைய திருக்குணங்களை வெளியிடுவதற்காகவே யென்‌ 
றும்‌, ராவணஸம்ஹாரம்‌ முதலியவை வியாஜமாத்திரமான பிரயோ 
ஜனங்களென்றும்‌ தத்துவமுள்ளது. இதனை பட்டரென்னும்‌ பேரா 
சிரியர்‌ *குபைரீலாஹாத்மநாம்‌ ஜந்மநாம்‌* என்கிற ஸ்ரீஸூக்தியினால்‌ 
வெளியிட்ட ர௬ளினார்‌. 

ஆகவே ஸ்ரீராமாயணத்‌ தொடக்கத்தில்‌ வான்மீகிமுனிவர்‌ கூறு 
கின்ற பதினாறு திருக்குணங்களில்‌ இராமபிரானது சரிதை மூழு 
வதும்‌ அடங்கியுள்ளதென்றும்‌, அந்தச்‌ சரிதையை அவர்‌ அல்லும்‌ 
பகலும்‌ மனனம்‌ செய்துகொண்‌ டிருந்தபடியினாலேயே அந்தத்‌ திருக்‌ 
குணங்கள்‌ அவருடைய ஹிருதயத்தில்‌ ஊறிக்கிடந்தனவென் றும்‌, 
அவற்றையே அவர்‌ வாய்வெருவினா ரென்‌ றும்‌ தெரியவருகிறது. அந்‌ 
தப்‌ பதினாறு திருக்குணங்களையும்‌ வரிசையாக விவரித்து, ஒவ்வொன்‌ 
றிலும்‌ அநுஸந்திக்கப்படவேண்டிய சரிதைகளையும்‌ ஈண்டு விவரிக்க 
விரும்புகின்றேன்‌. வான்மீகிமுனிவருடைய வினாக்களிலே இராமா 
பயண கதைககாயடைத்து அதுபவிக்கு மிவ்வனுபவம்‌ அபூர்வமாத 
லால்‌ அபூர்வ ராமாயணம்‌ என்று இதற்குப்‌ பெயரிடலாயிற்று. 

முன்னுரை முற்றிற்று, 


முதல்வி--கோ குணவாந்‌? 3 
1. கோ குணவாந்‌? 


. குணவானென்பதற்கு சீலகுணவானென்பதே பொருளெனல்‌ 


க: குணவாந்‌ ? என்பது முதற்கேள்வி. சிறந்த குணங்களையுடை 
யவன்‌ யாவன்‌ ? என்று பொதுவாய்க்‌ கேட்பதாகச்‌ சிலர்‌ இதற்குப்‌ 
பொருள்‌ கொள்வர்‌. அப்படியன்று ; சிறப்பாக ஒவ்வொரு குணத்‌ 
தையுமெடுத்துக்‌ கூறுமிந்த பிரகரணத்தில்‌ குணவாந்‌ என்கிறவிதுவும்‌ 
குறிப்பிட்டவொரு குணத்தைக்‌ கூறுவதேயன்‌ றி, பொதுவாக “நல்ல 
குணங்களையுடையவன்‌ யாவன்‌ ?' என்று கேட்கிறபடியன்று. 


ஆளவந்தார்‌ தம்முடைய ஸ்தோத்ர ரீத்நத்தில்‌ எம்பெருமா 
னுடைய பல திருக்குணங்களை யமைத்து ஒரு ச்லோகமருளிச்செய்‌ 
துள்ளார்‌; அது *வசீ தொந்ய:* என்கிற பதினெட்டாவது ச்லோகம்‌. 
அதில்‌ “வசீ, வதாந்ய:” என்று இரண்டு குணங்களைக்‌ கூறியான 
பிறகு குணவாந்‌ என்று கூறி, அதன்‌ பிறகு ரஜா: சுசி: என்று தொடங்‌ 
கிப்‌ பத்தெட்டு குணங்களைக்கூறி, முடிவில “ ஸமஸ்தகல்யாணகுனாம்‌ 
ருதோததீ:” என்று கூறப்பட்டுள்ளது. இதனால்‌ இந்த ச்லோகத்தில்‌ 
மூன்றாவது சொல்லாகவுள்ள குணவாந்‌ என்பதற்கு [முன்னும்‌ பின்‌ 
னும்‌ சொல்லப்பட்ட விசேஷகுணங்கள்‌ போலவே] ஒரு விசேஷ 
குணமே பொருளாகக்கொள்ளப்படவேண்டுமென்பது தேறிநின்றது. 


$லகுணத்தின்‌. தன்மையை நிரூபித்தல்‌ 

அந்தக்‌ குணம்‌ எதுவென்னில்‌ ; ளெளசீல்ய குணமென்று பூருவா 
சாரியர்கள்‌ திருவுள்ளம்‌ பற்றியுள்ளார்கள்‌. தன்‌ மேன்மை பாராமல்‌ 
தாழ்ந்தவர்களோடும்‌ புரையறக்‌ கலந்து பர்மாறும்‌ சீலகுணத்திற்கே ஸெளசீல்ய 
மென்று மறுபெயர்‌; எல்லாக்‌ குணங்களிற்காட்டிலும்‌ இக்குணம்‌ 
மிகச்‌ சிறந்ததாதலால்‌ இதற்கு குணம்‌ என்றே சிறப்புப்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டது. ப்ரக்ருதம்‌ வான்மீகியின்‌ வினாவில்‌ கோ குணவாந்‌ ₹ 
என்றுள்ளதானது--சீலகுணமுடையவன்‌ யாவன்‌ ? (அதாவது) தன்‌ 
மேன்மையைச்‌ சிறிதும்‌ கணிசியாமல்‌ தாழ்ந்தவர்களோடும்‌ கலந்து 
பரிமாறுகின்‌ றவன்‌ யாவன்‌ 2? என்று கேள்வி கேட்டபடியாகின்றது. 
இத்‌ திருக்குணத்திற்குச்சேர நாம்‌ அநுஸந்திக்கக்கூடிய ஸ்ரீராம 
சரிதைகளைக்‌ கேண்மின்‌ : 

அவதாரமே சீலகுணத்தை விளக்குகின்றதென்பது 


ஸ்ரீமந்‌ நாராயணமூர்த்தி இராமபிரானாக இந்நிலவுலகில்‌ திரு 
வவதரித்தாரென்கிறவிதுவே சீலகுணத்தின்‌ பரீவாஹமாகவுள்ள து. 
கூரத்தாழ்வான்‌ அதிமாநுஷஸ்தவத்தில்‌ பத்தாவது ச்லோகம்‌ *சீல: 
க ஏஷ தவ ஹந்த* என்று தொடங்குகின்ருர்‌. அந்தோ? இது என்ன 
சலகுணம்‌! இதை எடுத்துப்பேச யாரால்‌ முடியும்‌? என்கிறார்‌ ; 


4 த ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


அந்த சீலகுணத்தை எதுகொண்டு நிரூபிக்கிறாரென்னில்‌ ; *அத்ராவதீர்ய 
நநு லோசநகோசரரோபூ:* என்பதே அந்தச்லோகத்தில்‌ உயிரானவார்த்தை. 
கட்கிலியானவெம்பெருமான்‌ ஆஸார ப்ரக்ருதிகளிடையே வந்து - 
அவர்களுடைய கட்புலனுக்கு இலக்காகித்‌ திருவவதரித்தானென்‌ 
பதை நினைக்கும்போதே “ அந்தோ! இது என்ன சீலம்‌ ! குணமறிந்து 
உகக்கமாட்டாதே எதிரம்பு கோப்பதுஞ்‌ செய்யாநின்ற அரக்கர்‌ 
அசுரர்போன்ற மனிசநிடை3ய வந்து பிறக்கும்படியான இந்த சீல 
குணத்தை என்னவென்று சொல்லுவது?” என்று உருகுதிறார்‌ கூரத்‌ 
தாழ்வான்‌. பிறந்தவாறும்‌! என்று சொல்லி ஆழ்வார்‌ ஆறுமாஸம்‌ 
மோஹித்திருக்கும்படியான பகவானது .திருவவதாரத்தை நினைத்த 
வாறே “இது என்ன சீலகுணம்‌! என்று உருகவேண்டியது தவிர 
வேறில்லையே, 
அவதாரமென்ற சொல்லின்‌ பொருள்‌ "விளக்கம்‌ 
அவதாரம்‌ என்ற வடசொல்லுக்கு மேலிருந்து கீழேயிறங்குவது 
என்று பொருள்‌. பரமபதமாயெ மேல்கிலத்திலிருந்து நிலவுலக 
மாகிய கீழ்நிலத்திற்கு வந்தானென்பதை அவதார சப்தார்த்தமாக 
நினைக்கவேண்டா. மேலான தனது நிலைமைகளை விட்டிட்டுக்‌ கீழான 
நிலைமைகளை ஏற்றுக்கொண்டதே அவதாரமெனப்படுகிறது. ஒருவர்‌ 
கண்ணுக்கும்‌ புலப்படா தவன்‌, எல்லாவிடங்களிலுமுளன்‌, எல்லாக்‌ 
காலத்திலுமுளன்‌, எல்லாப்பொருள்களாகவுமுளன்‌--என்கிறவிவை 
பகவானுடைய மேலானகிலைமைகள்‌. இத்தகைய நிலைமைகளை அறவே 
விட்டிட்டு இவற்றுக்கு எதிரிடையான தாழ்ந்த நிலைமைகளை ஏற்றுக்‌ 
கொண்டல்லவோ பகவான்‌ வந்து பிறந்தருளிற்று 7 
உயர்ந்த நிலைமையும்‌ தாழ்ந்த நிலைமையும்‌ 
ஒருவர்‌ கண்ணுக்கும்‌ புலப்படாதிருந்தவன்‌ அரக்கரசுரர்போல்‌ 
வார்‌ கண்ணுக்கும்‌ புலப்பட்டான்‌ ; எல்லாவிடங்களிலுமுளனானவன்‌ 
“இப்போது அயோத்தியிலுளன்‌, இப்போது சித்திரகூடத்திலுளன்‌, 
இப்போது பஞ்சவடியிலுளன்‌, இப்போது கிஷ்கிந்தையிலுளன்‌, இப்‌ 
போது கடற்கரையிலுளன்‌ ' என்னும்படியாக, ஓரிடத்திலிருக்கும்‌ 
போது மற்றோரிடத்தில்‌ இலனென்று நினைக்கும்படியாயினன்‌. எக்‌ 
காலத்திலுமுளனானவன்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே இராமனாக 
விருந்து மற்றைக்‌ காலத்தில்‌ இலனாயினன்‌ என்று நினைக்கும்படி 
போயினன்‌. “நீராய்‌ நிலனாய்த்‌ தியாய்க்‌ காலாய்‌ நெடுவானாய்ச்‌ சீரார்‌ சுடர்களிரண்‌ 
டாய்ச்‌ சிவனயயனானாய்‌* *தாயாய்த்‌ தந்தையாய்‌ மக்களாய்‌ மற்றுமாய்‌ முற்றுமாய்‌* 
என்று ஆழ்வார்கள்‌ அ நுஸந்திக்கிறபடி. எல்லாப்பொருள்களுமாகவுள 
னானவன்‌ இராமன்‌ என்கிறவொரு பெயர்க்குமாத்திரம்‌ பொருளாக 
விருந்தனன்‌. ஆக.இங்ஙனே உயர்ந்த நிலைமைகளைவிட்டுத்‌ தாழ்ந்த 
நிலைமைகளை ஏறிட்டுக்கொண்டுவந்து பிறந்தவாறு என்னே ! என்று 


ஈடுபடும்படியாக்குகின்றது சீலகுணம்‌. 


முதல்வின—கோ குணவாந்‌ ? 


ரக பட்டய ணன்‌” 


குஹப்பெருமாளிடம்‌ காட்டிய €லகுணம்‌ 


% 
இராமபிரானுடைய சீலகுணத்திற்கு விசேஷித்த இலக்கு 
குஹப்பெருமாள்‌ போல்வார்‌. திருமங்கையாழ்வார்‌ தமது பெரிய திரு 
மொழியில்‌ (5-8-1) *ஏழையேதலன்‌ கீழ்மகனென்னாதீரங்க்‌* என்று 
தொடங்கிப்பேசின பாசுரத்தில்‌ இந்தசீலகுணம்‌ மிகவற்புதமாக அனு 
... பவிக்கப்பட்டிருக்கின்றது. கங்கையில்‌ ஓடம்‌ விடுபவனும்‌ ஆயிரம்‌ 
ஓடங்கட்குத்‌ தலைவனும்‌ கங்கைக்கரையிலுள்ள ச்ருங்கிபேரபுரத்‌ 
திற்கு அதிபதியுமாகிய ஒரு வேடர்‌ தலைவன்‌ குஹனென் பவன்‌. இவ 
௪ னிடத்திற்கு இராமபிரான்‌ :பிராட்டியோடும்‌ இளையவனோடும்‌ எழும்‌ 
தருளியபொழுது இவன்‌ அப்பிரானுடைய வடிவழகிலீடுபட்டுப்‌ 
பரிந்து திருமேனிக்காவல்‌ செய்தவிதம்‌ வெகு ஆச்சரியமானது. 
[அது ஸ்ரீவச£பூஷணம்‌ 247 சூர்ணையில்‌ காணத்தக்கது. ] 
பெருமாள்‌ ச்ருங்கிபேரபுரத்திலே யெழுந்தருளி இளையபெரு 
மாள்‌ பாங்காக அமைத்த பர்ணசயனத்தில்‌ பிராட்டியோடு பள்ளி 
கொண்டருளாகிற்க, இச்சேர்த்திக்கு என்ன தீங்கு விளையுமோ . 
வென்று அதிசங்கைகொண்ட இளையபெருமாள்‌ முதுகிலிட்ட 
அம்பறாத்தூணியும்‌ கையிற்பிடித்த வில்லுமாய்‌ “ நடையாடும்‌ மதில்‌ 
போலே ' உலாவிக்கொண்டு நிற்க, இதைக்கண்ட குஹப்பெருமாள்‌ 
“ஒரு தம்பி தாயைக்கொண்டு பெருமானை நாட்டிலிருந்து காட்டிலே 
துரத்தினான்‌ ; இத்தம்பி தனியிடத்திலே என்செய்யப்பார்க்கிறானோ ?' 
என்று அவ்வினை யபெருமாளிட த்திலும்‌ அதிசங்கைகொண்டு * இவன்‌ 
அப்படி ஏதேனுமொரு தீங்கு செய்யில்‌ இவனையே முடித்துவிடுவது ” 
என்று தானும்‌ வில்லும்‌ அம்புமாய்க்கொண்டு நின்றதாக ஸ்ரீராமா 
யணத்திற்‌ காண்கிறது. ஆனால்‌, இது எந்த ஸமயத்தில்‌ நடந்ததோ 
அந்த ஸமயத்தில்‌ வான்மீக்யால்‌ சொல்லப்படவில்லை. பிறகு 
பரதாழ்வான்‌ சித்திரகூடஞ்‌ செல்லப்‌ புறப்பட்டுவருமளவில்‌ அப்‌ 
பரதனோடு குஹன்‌ இதைச்‌ சொல்லுவதாக அமைக்கப்பட்டுள்ள து. 
[அயோத்யாகாண்டம்‌ 87-வது ஸர்க்கம்‌ 23, 24 ச்லோகங்கள்‌ 
காண்க. ] 
& தொட்டிற்பருவமேபிடித்து இராமபிரான்மீது அளவுகடந்த 
அன்புகொண்டிருக்கன்ற இளையபெருமாள்மேலும்‌ அதிசங்கை 
- தோன்றிப்‌ பெருமாளிடத்தில்‌ பரிவுகாட்டின இக்குஹனுடைய 
ப அன்பை என்னவென்று சொல்லுவது !: இவனுக்கு இவ்வளவான 
அன்பு இருந்ததுபற்றியே பெருமாள்‌ இவனிடத்தில்‌ முதன்முதலாகத்‌ 
தம்முடைய சீலகுணத்தைக்‌ காட்டியருளினார்‌. 


திருமங்கையாழ்வார்‌ பாசுரத்தின்‌ சுவைநுகர்ச்சி 


குஹனுடைய தாழ்வை எடுத்துக்காட்டுகின்‌ ற திருமங்கையாழ்‌ 
வார்‌ “ஏழை ஏதலன்‌ கீழ்மகன்‌ என்னாதிரங்கி ' என்கிறார்‌. பெருமாள்‌ 


6 ஸ்ரீராமாநுஜன்‌--அ௮பூர்வ ராமாயணம்‌ 


குஹனைக்‌ கைவிடுகைக்கு இவ்விழிகுணங்களில்‌ ஓரொன்றே அமைவ 
தாயிருக்க, அவை பலவுமுளவென்‌ று கண்டும்‌ அருட்கடலான பெரு 
மாள்‌ குஹனிடம்‌ உபேகைகொள்ளாம லிருந்ததோடு அளவு கடக்‌ 
தும்‌ கலந்து பரிமாறினன்‌. 

க்ஷத்ரிய ஜாதியில்‌ .ஸூர்ய குலத்தில்‌ இக்ஷ்வாகு வம்சத்தில்‌ 
திருவவதரித்தவனும்‌ சக்ரவர்த்தியின்‌ திருக்குமாரனும்‌ ஸகலைச்வர்ய 
ஸம்பன்னனும்‌ மஹாபுத்திமானும்‌ பகைவரிடத்தும்‌ அன்புகொள்பவ 
-னுமான இராமபிரான்‌ குஹனை நோக்குங்கால்‌, இவன்‌ இழிவான 
வேடச்சாதியனென்றும்‌ அதனால்‌ பகுத்தறிவில்லாத அவிவேகியென்‌ 
றும்‌ அச்சாதிக்கு இயல்பான கொடுமையினால்‌ எல்லாவுயிர்களோடும்‌ 
பகைமைகொள்பவனென்றும்‌ இப்படிப்பட்ட தன்மைகளைக்கண்டு 
இகழ்ச்சி கொள்ளவேண்டியிருந்தும்‌ தனது பெருமைக்‌ குணங்களை 
யும்‌ அவனது சிறுமைத்தன்மைகளையும்‌ பாராமல்‌ அவனுடன்‌ கலந்து 
பரிமாறினவிதம்‌ எத்தகைத்தென்னில்‌, *சீரணிந்ததோழமை கொண்ட 
துமோ ரடையாளம்‌ ” என்று திருவடி வர்க்கில்‌ “சீரணிந்த தோழமை” 
என்று வரும்படியாகவன்றோ கலந்தது. 

குஹனுடைய அளவுகடந்த அன்பைக்கண்டு பெருமாள்‌ அவ 
னோடு தோழமை கொண்டாரா? அல்லது, பெருமாள்‌ சீரணிந்த 
தோழமை கொண்டதற்காகக்‌ குஹன்‌ அன்பு பாராட்டினானா 2 என்று 
ஒரு கேள்வி பிறந்தால்‌, எம்பெருமான்‌ திருவுள்ளத்திற்கே தெரிய 
வெளிதான இவ்விஷயத்தில்‌ நாம்‌ என்ன விடையிறுப்பது ? 

ஸ்ரீராமாயணச்லோக விசேஷாநுபவம்‌ 
பெருமாள்‌ கங்கைக்கரை சேர்ந்தவுடனே அதனைக்‌ கேள்விப்‌ 
பட்ட குஹன்‌ - தன்னினத்தாரோடு பெருமாளிடம்‌ வந்து சேர்ந்தா 
னென்பதைக்‌ கூறுகின்ற வான்மீகிமுனிவர்‌ “தத்ர ராஜா குஹோ நாம 
ராமஸ்ய ஆத்மஸமல்‌ ஸகா ” என்கிறார்‌. குஹனைப்பற்றி முதன்முதலாக 
ப்ரஸ்தாவம்‌ செய்யும்போதே * ராமஸ்ய ஆத்மஸமஸ்‌ ஸகா' என்று கூறி 
யிருப்பது மிகமிக வியக்கத்தக்கது. இராமனுடைய உயிர்த்தோழ 
னான குஹன்‌ இராமனது வரவைக்‌ கேள்விப்பட்டு வந்து சேர்ந்தா 
னென்று கூறியிருப்பதனால்‌ இவ்விருவர்க்கும்‌ தோழமை முன்னே 
பிடித்தேயுள்ள துபோல்‌ தோன்றுகிறது. குஹன்‌ வரும்போதே இரா . 
மனைத்‌ தழுவிக்கொண்டதாகவும்‌ சொல்லப்படுகிறது--*தம்‌ஆர்த்தஸ்‌ 
ஸம்பர்ஷ்வஜ்ய ருஹோ ராகவமப்ரவீத்‌* என்ற மேல்‌ ச்லோகத்தினால்‌. 
ஆழ்வாருடையவும்‌ கம்பருடையவும்‌ பேச்சுக்கள்‌ 

ஆனால்‌ ஆழ்வார்களருளிச்‌ செயலினாலும்‌ கம்பருடைய வாக்கி ' 
னாலும்‌ இந்தத்‌ தோழமை அப்போதுதான்‌ தோன்றியதென்று நன்கு 
தெரிகின்றது. “குகனோடுங்‌ கங்கைதன்னில்‌ சீரணிந்த தோழமை 


முதல்விை-கோ குணவாந்‌ ? 7 


,கொண்டதுமோ ரடையாளம்‌ ” என்பது பெரியாழ்வார்‌ திருவாக்கு. 
கம்பராமாயணம்‌ விமீடணனடைக்கலப்படலத்தில்‌--(1 46) 


“ ருகனொடு மைவரானேம்‌ முன்பு, பீன்‌ குன்றுசூழ்வான்‌ 
மகனொடு மறுவரானேம்‌ எம்முழை யன்பின்வந்த 
அகனமர்‌ காதலைய! நின்னொடு மெழுவரானேம்‌ 
புகலருங்‌ கானந்தந்து புதல்வராற்‌ பொலிந்தானுந்தை.” 


என்ற செய்யுள்‌ மிக இன்சுவையுடைத்து. இதன்‌ கருத்தாவது; 
நகரில்‌ நான்குபேர்‌ நாங்கள்‌ தசரதாத்மஜர்களாகப்‌ பிறந்தோம்‌ ; 
நான்கு புத்திரர்கள்‌ பிறந்தவளவிலும்‌ த்ருப்திபெறாத தயரதன்‌ இன்‌ 
னமும்‌ புத்திரர்கள்‌ வேண்டியே எங்களைக்‌ காட்டுக்கனுப்பினன்‌ ; 
“ நீங்களிருவரும்‌ காடுசென்று இன்னமுஞ்‌ சில தம்பிமார்களைச்‌ சம்பா 
தித்துக்கொண்டு வாருங்கள்‌ ' என்றே எங்களைக்‌ கானகம்‌ போகவிட்‌ 
டனன்‌; கானகம்‌ வந்த நாங்கள்‌ பலதம்பிகளைச்‌ சம்பாதித்துக்கொண் 
டோம்‌; கங்கைக்கரையிலே குகனைத்‌ தம்பியாகப்பெற்றோம்‌; பம்பைக்‌ 
கரையிலே சுக்ரீவனைத்‌ தம்பியாகப்‌ பெற்றோம்‌; விபீடணா! கடற்‌ 
கரையிலே உன்னைத்‌ தம்பியாகப்‌ பெற்றோம்‌. ஆக, நம்‌ தந்‌ைத ஏழு 
புத்திரர்களைப்‌ பெற்ரடுனாயினன்‌--என்பதாம்‌. 

இங்ஙனம்‌ கூறுகின்ற இராமன்‌, குகனிடத்தும்‌ சுக்ரீவனிடத்‌ 
தும்‌ விபீடணனிடத்தும்‌ கூடப்பிறந்த தம்பியினிடத்திற்போலத்தான்‌ 
அன்பு பாராட்டுபவன்‌ என்பதையன்றோ வெளியிட்டானாகிறான்‌. 
மேலும்‌ இங்குத்‌ தசரதனை எந்தையென்னாமல்‌ உந்தையென்றதும்‌ உற்று 
நோக்கத்தக்கது. விபீஷணனது தந்தையாகவேயன்றோ தயரதன்‌ 
கூறப்பட்டனன்‌. இதனால்‌, பெருமாள்‌ விபீடணனீடத்துப்‌ புரையறக்‌ 
கலந்த தன்மை புலனாகும்‌. ஆகவிப்படி குகன்‌ சுக்கிரீவன்‌ விபீடணன்‌ 
போல்வாரிடத்து ஒருநீராகக்‌ கலந்து பழகும்‌ பெருங்குணத்தை 
உன்னியே “கு: குணவாந்‌ ?” என்று வினவப்பட்டது. 


நிஹீனர்களோடு நட்பதிலுண்டாகும்‌ சங்கை 


.. இங்கு ஒரு சிறிய சங்கை தோன்றக்கூடியதுண்டு; அதாவது 
ஈஹீநப்ரேஷ்யம்‌ ஹீநஸக்க்யம்‌ ஹீநகேஹ நிஜேவணம்‌ ” என்று உபபாதகங்‌ 
களிலே படிக்கப்பட்டுள்ளது; நீசர்களுக்குப்‌ பணிவிடை செய்வது, 
நீசர்களோடு தோழமை கொள்ளுவது, நீசர்கள்‌ மனைகளிலே சென்‌ 
றிருப்பது ஆகியவிவை பாதகங்களாகச்‌ சொல்லப்படாநிற்க, 
இவற்றைப்‌ பெருமாள்‌ செய்யலாமோ? செய்தவிது ஓர்‌ ஏற்ற 
மாகுமோ? என்று. 

சங்கைக்குப்‌ பரிஹாரம்‌ 
கேண்மின்‌ ; நம்மைப்‌ போன்‌ றவர்கள்‌ இவை செய்தால்‌ நிறக்‌ 
கேடாம்‌. உயர்ந்தாரில்‌ ஒப்பற்ற பெருமாள்‌ இவை செய்தால்‌ அவ 


8 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


ருடைய பெருமை இன்னமும்‌ பொலிந்து தோன்றுமத்தனை. பாண்‌ 
டவதூதன்‌, பார்த்தலாரதி என்பனபோன்ற திருகாமங்களெல்லாம்‌ 
அவருடைய பெருமையைக்‌ குன்றிலிட்ட விளக்காக்குமவையன்‌ றோ ? 


தயாசதக ஸ்ரீஸூக்கியின்படி சபரியையுங்‌ கொள்ளுதல்‌ 


இராமபிரானுடைய சீலகுணம்‌ விளங்கினவிடங்கள்‌ பலபலவு 
முண்டாகிலும்‌ குகன்‌ ஸாக்ரீவன்‌ விபீஷணன்‌ என்ற மூன்‌ நிடங்களை 
யெடுத்துச்காட்டினதே போதும்‌, வேதாந்த தேசிகன்‌ தயாசதகத்‌ 
இல்‌ “நிலாதாநாம்‌ நேதா கபிருலபதி: காபி சபரீ” என்னும்‌ ச்லோகத்தில்‌ 
சபரியையும்‌ எடுத்துக்காட்டியிருக்கையாலே அவ்விடத்தையுங்‌ 
கொள்வோம்‌. வான்மீகிராமாயணத்திலும்‌ கம்பராமாயணத்திலும்‌, 
பெருமாள்‌ சபரியினிடம்‌ 'கலந்து பரிமாறின வரலாறு விசேஷித்து 
ஸ்பஷ்டமாகக்‌ கூறப்படவில்லையாயினும்‌ இதர ராமாயணங்களி 
லுள்ளதைக்கொண்டோ, வான்மீரொமாயணத்தையே ஆழ்ந்து நோக்‌ 
தியோ நம்‌ ஆசாரியர்கள்‌ அருளிச்செய்துள்ள விசேஷம்‌ குறிக்கொள்‌ 
ளத்தக்கது. i 
சபரியிடம்‌ பெருமாள்‌ அமுதுசெய்தவகை . 
ஸ்ரீவசன பூஷண த்தில்‌ (233) “பெருமாள்‌ ஸ்ரீசபரி கையாலே 
அமுது செய்தருளினார்‌ '' என்றவிடத்து வியாக்கியானத்தில்‌ மண 
வாளமாமுனிகள்‌--* ரகுகுலதிலகராய்‌ ஆசார்ப்ரதாநரான பெருமாள்‌ 
*சபர்யா பூஜிதஸ்‌ ஸம்யக்‌ ராமோ தசரதாத்மஜ:* என்னும்படி 
வேடுவிச்சியாய்வைத்தே குருசுச்ரூஷையிலே பழுத்து ஜ்ஞாநாதிகை 
யாய்‌ தன்‌ நாவுக்கு இனிதாயிருந்த பலமூலாதிகளெல்லாம்‌ இங்குத்தைக்‌ : 
கென்று ஸஞ்சயித்துக்கொண்டு வரவுபார்த்திருந்த ஸ்ரீசபரி, தன்‌ 
ஆதராநுகுணமாகத்‌ தன்‌ கையாலே அமுதுசெய்யப்பண்ண அதி 
ஸந்துஷ்டராய்‌ அமுதுசெய்தார்‌ ” என்றருளிச்செய்துள்ள ஸ்ரீஸூக்தி 


'கள்‌ விசேஷித்து அறுஸந்திக்கத்தக்கவை. இதில்‌ “தன்‌ நாவுக்கு 


இனிதாயிருந்த” என்கிற வார்த்தையை மாமுனிகள்‌ மூலப்ரமாண 
மின்றி அருளிச்செய்யார்‌. ' வான்மீகி (ஸம்க்ஷேபத்தில்‌) “சபர்யா 
பூஜிதஸ்‌ ஸம்யக்‌” என்றவிடத்து ஸம்யக்‌ என்பதில்‌ உள்ளுறையும்‌ 
பொருளே இது என்றும்‌ கொள்ளலாம்‌. 


குஹனுக்கும்‌ சபரிக்குமுள்ள வாசியை விளக்குதல்‌ 


அவளிடத்தில்‌ பெருமாள்‌ இவ்வளவு கலந்து பரிமாறக்‌ காரண 
மென்ன? என்று சிலர்‌ விமர்சிக்கவும்‌ நேரும்‌. கேண்மின்‌; குஹ 
னோடு கலந்து பரிமாறின போது அவன்‌ சில வுணவுப்‌ பொருள்களைக்‌ 
கொணர்ந்து கொடுத்து இவற்றைத்‌ திருவுள்ளம்பற்றி யருளவேணு 
மென்று வேண்டினன்‌ ; அதற்குப்‌ பெருமாள்‌ சொன்ன மறுமொழி 
(வால்மீ. அயோ - 50) I த 


EE 


முதல்வினுகோ குணவாந்‌ ? 9 


3 


| “ யத்த்விதம்‌ பவதா கீஞ்சித்‌ ப்ரீத்யா ஸமுபகல்பிதம்‌, 
ஸர்வம்‌ ததநுஜாநாமி ந ஹி வர்த்தே ப்ரதிக்ரஹே. 
அஅச்வாநாம்‌ காதநேநாஹமர்த்தீ நாந்யேந கேநசித்‌, 
ஏதாவதாத்ர பவதா பவிஷ்யாமி ஸுபூஜித:” 
என்பது. “கான்‌ இந்த வனவாஸத்தில்‌ யாரிடத்திலும்‌ ஏதும்‌ பெற்‌ 
ு அுக்கொள்வதில்லையென்று விரதம்‌ கொண்டிருக்கிறேன்‌; இதோ 
நமது தேர்க்குதிரைகள்‌ விடாய்த்திருக்கின்‌ றன ; அவற்றுக்கு வேண்‌ 
டிய வுணவுகளையே நான்‌ விரும்புபவன்‌ ' என்று சொல்லி அவற்‌ 
அ றைத்‌ தாம்‌ கைப்பற்றாமலே யிருந்து விட்டார்‌ பெருமாள்‌. 


இங்கு பெருமாள்‌ “நஹி வர்த்தே ப்ரதிக்ரஜே” [நான்‌ தானம்‌ 
வாங்கக்கூடாதென்று வைத்துக்கொண்டிருக்கிறேன்‌] என்பது அவ 
சியம்‌ சொல்லியாகவேண்டிய வார்த்தையோ? குகன்‌ மதுபர்க்கம்‌ 
முதலிய சில வுணவுப்பொருள்களைக்‌ கொணர்ந்து கொடுக்க வந்‌ 
தானே யல்லது தன தான்ய வஸ்த்ராதிகளொன்றும்‌ கொடுக்க 
வந்திலன்‌. அவை கொடுக்க வந்தால்‌ அப்போது “நான்‌ ப்ரதிக்ரஹம்‌ 
பண்ணுவதில்லை ' என்று சொல்லி மறுக்க நியாயமுண்டு. தேன்‌ 
முதலிய காட்டுணவுப்‌ பொருள்களையே கொடுக்கவந்தபோது “நஹி 
வர்த்தே ப்ரதிக்ரலே ” என்று சொல்லி மறுத்ததானது அவச்யம்‌ ஆரா 
யத்தக்கதன்றோ ? குகனிடம்‌ இப்படிச்சொன்ன விவரே சபரியிடம்‌ 
மறுத்துக்‌ கூறாமல்‌ “ அர்ச்சிதோஹம்‌ த்வயா பக்த்யா” என்று உகந்துகூறி 
அவளுடைய ஸமர்ப்பணையை ஏற்றுக்கொண்டார்‌. 


சபரியைப்பற்றி மணவாளமாமுனிகளின்‌ திருவாக்கு 


சபரீ விஷயத்தில்‌ கீழே நாமெடுத்துக்காட்டியுள்ள ஸ்ரீவசந 
பூஷண வியாக்கியான ஸ்ரீஸூக்தியில்‌ “கர சுச்ருஜையிலே பழுத்து 
ஜ்ஞாநாதிகையாய்‌ ” என்று மருமமாக வருளிச்செய்திருப்பதை இங்கு 
விவரிக்கிறோம்‌. சபரியிடம்‌ மிகச்சிறந்ததொரு தருமம்‌ குருசுச்ரூலை 
யென்பது இருந்தது. இதைக்‌ கபந்தன்‌ பெருமாளுக்குத்‌ தெரிவித்‌ 
தனன்‌. “ச்ரமணி சபரீ நாம காகுத்ஸ்த ! சிரஜீவிரீ, த்வாம்து தர்மே 
உஸ்தீதா நீத்யம்‌” என்றும்‌ “ச்ரமணீம்‌ தர்மந்புணாம்‌ அபிகச்ச ” என்று 
முள்ள கபந்தன்‌ வார்த்தைகளில்‌ தர்மசப்தத்தினால்‌ கூறப்பட்டது குரு 
சுச்ரூஷையே. பெருமாளும்‌ சபரியைக்‌ கண்டவுடனே க்ஷமம்‌ வினவு 

* கையில்‌ “ கச்சித்‌ தே குருசுச்ருஷா லபலா சாருபாளிணி! என்று உன்னுடைய 
குருசுச்ரூஷை நிறைவேறியதாவென்று கேட்டிருக்கிறார்‌. அவளும்‌ 
தான்செய்த குருசுச்ரூஷையைப்பற்றி ஆனந்தமாக விடை கூறியிருக்‌ 
கின்றாள்‌. “ இங்கு என்னுடைய பணிவிடைகளைக்கொண்ட ஆசாரியர்‌ 
கள்‌ திருநாடு சென்றிருக்கின்றார்கள்‌. அவர்களது திருவடிவாரஞ்‌ 
செல்ல எனக்கு அனுமதி தரவேணு "மென்றும்‌ கோரியிருக்கிறாள்‌, 


௮-4 


10 ஸ்ரீராமாநுஜன்‌---அபூர்வ ராமாயணம்‌ 


இத்தகைய தருமம்‌ குகனிடத்து இல்லாமைபற்றியே அவன்‌ தந்த 
வுணவுகளைத்‌ திருவுள்ளம்‌ பற்றவில்லை--என் பர்‌ பேராசிரியர்கள்‌. 
இங்குச்‌ சிலருடைய வார்த்தையின்‌ பொருந்தாமை 

இங்குச்‌ சிலர்‌ வேறாகக்‌ கூறவருவர்‌ ; எங்ஙனே யென்னில்‌ ; 
குகன்‌ சபரியைப்போல்‌ பழம்‌ கொடுத்திருந்தானாகில்‌ பெருமாள்‌ 
அதை ஸ்வீகரித்தேயிருப்பர்‌. அவன்‌ பழம்‌ கொடுக்கவில்லையென்பது 
அந்த பிரகரணத்தில்‌ ஸ்பஷ்டமாகத்‌ தெரிகிறது. ஆகவே குகனிடம்‌ 
பெற்றுக்கொள்ளாமைக்கும்‌ சபரியிடம்‌ பெற்றுக்கொண்டமைக்கும்‌ 
இங்குக்கூறிய காரணம்‌ யுக்தமானதன்று என்று சிலர்‌ சொல்லக்‌ 


கூடும்‌. அவர்கள்‌ “நஹி வர்த்தே ப்ரதீக்ரஜே ” என்று குகனிடம்‌ இராம. 


பிரான்‌ கூறியுள்ளதை நன்கு ஆராயவேணும்‌. “குகனே! நீ காய்‌ 
கனி ஏதாவது கொணர்ந்து கொடுத்தால்‌ ஸ்வீகரிக்கிறேன்‌ ” என்‌ 
ருூவது பெருமாள்‌ கூறியிருக்க வேண்டுமே. அங்ஙனம்‌ கூறாது தாம்‌ 
ஊர்‌ திரும்பிச்சென்‌ று சேருகிறவரையில்‌ ஒருவரிடத்திலும்‌ ஒன்றுமே 
பெற்றுக்கொள்வதில்லையென்று ஒரு விரதம்‌ கொண்டிருப்பதாகப்‌ 
பொருள்படும்படி கூறியது ஏதோ தட்டுக்கழிக்கிறபடியாகவன்றோ 
காண்கிறது. உணவைக்‌ கைக்கொள்ளும்படியான அதிகாரபூர்த்தி 
குகனிடம்‌ இல்லையென்‌ பதே பெருமாளுடைய திருவுள்ளம்‌. அ௮க்கருத்‌ 
தைப்‌ பெருமாள்‌ செவ்வனே தெரிவியாமல்‌ * நஹி வர்த்தே ப்ரதி 
க்ரஹே' என்று -கபடமாகக்கூறிக்‌ கழித்தது அவருடைய பெருங்‌ 
குணத்திற்குக்‌ குறையன்றோ வென்று சிலர்‌ சங்கிக்கக்கூடும்‌. 
இதற்குச்‌ சமாதானமாவது, “ நஹி வர்த்தே ப்ரதிக்ரஹே ” என்று 
பெருமாள்‌ கூறியது “யாரிடத்திலும்‌ எதுவும்‌ நான்‌ வாங்கிக்கொள்ள 
மாட்டேன்‌ ' என்றே பொருள்பட வேணுமென்கிற நிர்ப்பந்தமில்லை. 


“உன்னிடத்தில்‌ வாங்கிக்கொள்ள எனக்கு ப்ரியமில்லை' என்று. 


சொல்லுவதாகவும்‌ பொருள்படும்‌. அப்படி விருப்பமில்லாமைக்குக்‌ 
காரணம்‌ கீழே நாம்‌ விவரித்ததே. 
வேதாந்ததேசிகருடைய திருவாக்கொன்று 

வேதாந்ததேசிகன்‌ ஸங்கல்பஸூர்யோதயத்தில்‌ ஆறாவது 
அங்கத்தில்‌, விவேகன்‌ ஆனந்தமாகப்‌ பாடுவதாய்‌ வைத்து அற்புத 
மான வொரு ச்லோகமியற்றியுள்ளார்‌ ; “பகவதி பரத்வாஜே புக்திஸ்‌ ததர 
சபரீக்ருஹே ” என்பது அதன்‌ முதற்பாதம்‌. பெருமாள்‌ பரமபவிதர 
மான பரத்வாஜாச்ரமத்தில்‌ அமுது செய்தாரென்‌ று கேள்விப்படுவது 
போலவே சபரி திருமாளிகையிலும்‌ அமுது செய்ததாகக்‌ கேள்விப்‌ 
படுகிறோம்‌ ; இது என்ன நீர்மை ! என்‌ நீடுபட்டுக்கூறியது காண்க. 


இன்றுபோய்‌ நாளைவாவென்ற சீலகுணாநுபவம்‌ 


“கு: குணவாந்‌ ?” என்ற வால்மீகியின்‌ வினாவுக்குத்‌ தகுதியாக . 


இராமனுடைய மற்றொரு குணவிசேஷமும்‌ அறுஸந்திக்கத்தக்க 


ட துப ததை டட ல்‌ அடல்‌ 


முதல்விை-கோ குணவாந்‌? 11 


தாகும்‌. கூரத்தாழ்வான்‌ அதிமாநுஷஸ்தவத்தில்‌ (ச்லோ. 27) 
“கோயம்‌ குண: கதரகோடிகத: கியாம்‌ வா கஸ்ய ஸ்துதே: பதம்‌ 
அஹோ பத கஸ்ய பூமி:!' என்றொரு குணவிசேஷத்தை யெடுத்‌ 
துரைத்து மாய்ந்து போகிறார்‌. அதாவது; [யத்‌ தாத்ருசாகஸமரிம்‌ 
ரகுவீர ! வீக்ய விச்ரம்யதாமிதி முமோசித முக்தமாஜெள] போர்க்‌ 
களத்தில்‌ “சசரல சாபஞ்ச முமோச வீர: என்னும்படியே நிலை 
கலங்கிநின்‌ ற இராவணனை நோக்கி : இன்றுபோய்‌ நாகாவா' என்று 
பெருமாள்‌ கூறி விடை கொடுத்தனுப்பின துண்டே, இது மிகச்‌ சிறந்த 
குணமாகக்‌ குலாவப்படுகின்றது. “ இருவினைப்‌ பிரித்த கொடுமை 
யிற்‌ கடுவிசையரக்கன்‌ ” என்று திருமங்கையாழ்வார்‌ அருளியபடியும்‌, 
“ பஞ்செனச்‌ சிவக்குமென்கால்‌ பாவையைப்‌ பிரித்தபாவி வஞ்சன்‌ ” 
என்று கம்பர்‌ கூறியபடியும்‌ மஹாபராதிகளில்‌ தலைவனான அவனை 
ஒரு நொடியிலே வதஞ்செய்து தொலைக்கவேண்டியிருக்க, அங்ஙனம்‌ 
தொலைத்திடாமல்‌ “ கச்சாநுஜாநாமி ரணார்திதஸ்‌ த்வம்‌ ப்ரவிச்ய ராத்ரிஞ்சர ராஜ 
லங்காம்‌ ஆச்வாஸ்ய நீர்யாஹி” என்று விடை கொடுத்துப்போகவிட்ட 
பெருந்தகையாளனது இக்குணம்‌ ஸ்ரீராமாயணத்திற்‌ காணும்‌ ஸகல 
குணங்களினும்‌ மேம்பட்டதாதலால்‌ அதனையுமிங்குக்‌ கொள்ளலாம்‌. 


பிள்ளைலோகாசாரியர்‌ அநுபவித்த லகுணம்‌ 


அஷ்டாதச ரஹஸ்யத்தில்‌ தனித்வயமென்னும்‌ ரஹஸ்யத்தில்‌ 
“ கோந்வஸ்மிந்‌...குணவாந்‌ ” என்பதை யெடுத்து விவரித்தருளுகையில்‌-- 
“ சீலவத்தையாகிறது அபிஷேகவிக்னம்‌ பிறந்ததென்று வெறுப்பின்‌ 
றியே *வநவாஸோ மஹோதய:*” என்று காடேறப்‌ புறப்பட்டுப்‌ 
போவது, *ஆவாஸம்‌ தவஹமிச்சாமி* என்று ரிஷிகள்‌ பக்கலிலே 
சென்று தாழகிற்பது, *கிங்கரெள ஸமுபஸ்திதெள* என்பது, ஜன்ம 
வீருத்தங்களில்‌ குறைய நிற்கிறவர்களை *உகந்த தோழனீ* என்பது, 
இப்படிகளாலே சீலவத்தையை மூதலித்தது” என்கிற ஸ்ரீஸூக்தி 
யுள்ளது. அதையும்‌ சற்று விப்ரிப்போமிங்கு. ட 


“ ஜன்மவ்ருத்தங்களில்‌ குறைய நிற்கிறவர்களை உகந்த 
தோழன்‌ நீ என்பது ' என்றதைக்‌ கீழே விரிவாக விவரித்தாயிற்று. 
மற்றைய விரண்டு விஷயங்கள்‌ இனி விவரிக்கப்படுகின்‌ றன. தசரத 
சக்ரவர்த்தி இராமபிரானை ஒரு தடவைக்‌ கிரண்டு தடவையாக 
அழைத்து “உனக்கு ராஜ்யம்‌ தந்தேன்‌, முடிகுட ஸன்னாஹம்‌ செய்‌ ' 
என்று சொல்லிவிட்டு, அப்படியே ஸன்னாஹங்கள்‌ செய்து முடிந்த 
பின்‌ ஒருபெண்பெண்டாட்டியின்‌ வார்த்தைக்கு இசைந்து நின்று 
“உனக்கு நாடீல்லை, காடுதான்‌ ' என்று சொல்ல, அப்போது சிறிதும்‌ 
மனவேதனையின்‌ றிக்கே *நாட்டையாள்வதிற்‌ காட்டிலும்‌ காடுசென்று 
உறைவதே எனக்குப்‌ பரமானந்தம்‌” என்று உள்ளம்‌ பொங்கிக்‌ 
கூறியது மஹாகுணம்‌ என்று ஆசிரியர்‌ திருவுள்ளம்‌ பற்றுகிறார்‌. 


12 ஸ்ரீராமர்‌ நுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இவ்விஷயத்தைக்‌ கம்பர்‌ கூறுமிடத்து, (அயோத்‌. கைகே. 108) 


“ இப்பொழுதெம்மனோராலியம்புதற்‌ கெளிதோ? யாரஞ்‌ 

செப்பருங்குணத்தீராமன்‌ திருமுகச்‌ செவ்வி நோக்கின்‌ 

ஓப்பதே முன்பு பின்பல்‌ வாசகழுரைக்கக்‌ கேட்ட 

அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா.” 
என்றார்‌. * உனக்கு நாடில்லை ; காடுதான்‌ நீ செல்லவேண்டும்‌ ' என்று 
சொன்னபோது இராமபிரானது திருமுகக்கமலத்தில்‌ தோன்றிய 
விகாஸத்தை அப்பொழுது கட்கூடாகக்‌ கண்டவர்கள்‌ சொல்ல 
வேண்டுமேயல்லது நாமா அதைச்சொல்ல வல்லோம்‌ !' என்று கை 
விட்டவர்‌, ஆகிலுஞ்‌ சொல்லுவோமென்‌ றுஒருவாறு சொல்லுகின்றார்‌. 
காடு செல்வாயென்கிற்‌ சொல்‌ செவிப்படுவதற்கு முன்னே இராம 
னது முகம்‌ தாமரை போன்‌ றிருந்ததாம்‌ ; அச்சொல்‌ செவிப்பட்ட தும்‌ 
தாமரையை வென்று விளங்கிற்றாம்‌. 

இதனால்‌, காடு செல்வதைப்பற்றிச்‌ சங்கடமில்லையென்பது 
மாத்திரமேயன்றி அளவுகடந்த ஆனந்தமுமுண்டாயிற்றென்றவாறு. 
அவ்வளவு ஆனந்தம்‌ எதற்காகவென்னில்‌ ; நாட்டில்‌ அரசனாகிச்‌ 
சிங்காசனத்து வீற்றிருந்தால்‌ பரத்வகுணமொன்றையே காட்டமுடி 
யுமே யல்லது சீலகுணத்தைக்‌ காட்ட அவகாசமே நேரிடாது. அதிக 
மாக ௮க்குணத்தைக்‌ காட்டுதற்கென்றே அவதாரம்‌ செய்த தனக்கு 
௮க்குணம்‌ மிகமிக விளங்குதற்குரிய வனவாஸமேயன்றோ ஆனந்த 
கந்தமாகும்‌. ஆனதுபற்றியே * வகவாஸோ மஹோதய:' என்றனன்‌. 
மஹர்ஷிகளிடத்துக்‌ காட்டிய சீலம்‌ 


இனி, ரிஷிகள்‌ பக்கலிலே சென்று தாழகின்்‌ ற சீலமும்‌ நெஞ்சை 
யுருக்குவதாகும்‌. மஹர்ஷிகளின்‌ ஆச்ரமங்களிலே தானாகச்சென்று 
அவர்களைத்‌ தெண்டனிட்டுக்‌ குசலப்ரச்னம்‌ பண்ணவேணுமென் று 
தானிருக்க, அவர்கள்‌ முற்பட்டு வந்து தம்தம்‌ குறைகளை விண்ணப்‌ 
பஞ்‌ செய்தபோது *ப்ரஸீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஜா ஹி மமாதுலா. யதித்‌ 
ரசை ரஹம்‌ விப்ரை ருபஸ்தேயை ருபஸ்தீத:” என்று அவர்களிடம்‌ இராம 
பிரான்‌ தான்‌ பொறை வேண்டின து சீலகுணத்தை விளக்கினபடியே 
யாகும்‌. “அஹம்‌ வேத்மி மஹாத்மாநம்‌ ராமம்‌ ஸத்யபராக்ரமம்‌” என்று சொன்ன 
விச்வாமித்ரமுனிவனை நோக்கி, *இமெள ஸ்ம முநிசார்‌ தூல! சிங்கரெள 
ஸமுபஸ்தீதெள, ஆதிஞாபய யதேஷ்டம்‌ வை சாஸநம்‌ கரவாவ சிம்‌* என்று 
தன்னையும்‌ தம்பியையும்‌ அவனுக்கு வேலையாட்களாகத்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டதும்‌, உமக்கு விருப்பமானபடியெல்லாம்‌ எமக்குக்‌ கட்டளை 
யிட்டு எங்களிடம்‌ பணிவிடை பெற்றுக்கொள்ளவேணுமென்‌ றதும்‌ 
ஒப்புயர்வற்ற மஹாகுணமன்றோ. இன்னமும்‌ விரிப்பிற்‌ பெருகு 


ட 


மென நிற்கிறோம்‌. ன 


(௧) 


$ 


இரண்டாவதுவிை-க: வீர்யவாந்‌ ? 13 


2. க: வீர்யவாந்‌? 


“ வீர்யவாந்‌ ௧: 2”--வீர்யமுடையவன்‌ யாவன்‌ ? என்கிற இரண்‌ 
டாவது வினாவை இனி விமர்சிப்போம்‌. பகவானுடைய திருக்குணங்‌ 
களில்‌, வீர்யம்‌ செளர்யம்‌ பராக்ரமம்‌ என மூன்று குணங்கள்‌ சேர்த்து 
அதநுஸந்திக்கப்படுவதுண்டு. இம்மூன்று சொற்களுக்கும்‌ பொருளில்‌ 
வாசியில்லைபோல்‌ தோன்‌ நினாலும்‌ வாசி கொள்ளலாம்‌. 

செளர்யவீர்ய பராக்ரமங்களின்‌ பாகுபாடு 


எதிரிகளின்‌ சேனை எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும்‌ அதைக்‌ 
கண்டு சிறிதும்‌ அஞ்சாமை, (1) அந்தச்சேனையினுள்ளே ஒருவனா 
கவே புகுந்து எதிரிகளை அநாயாஸமாகக்‌ கொன்று முடிக்கும்‌ வல்‌ 
லமை, (2) அப்படிச்‌ செய்யுமளவில்‌ தனக்குச்‌ சிறிதளவேணும்‌ 
பங்கம்‌ நேராதபடி ஸகலவித பங்கங்களும்‌ எதிரிகளுக்கே சாரநிற்றல்‌, 
(3) என்றிங்ஙனே மூன்று வகையான ஆற்றல்கள்‌ பெரும்‌ போர்‌ 
வீரர்களுக்கு இருக்கவேண்டியவையுண்டு. இம்மூன்றையுஞ்‌ சொல்‌ 
லும்‌ சொற்களாக இவற்றைக்‌ கொள்ளலாம்‌. 

இங்கு “5: வீர்யவாந்‌ ?” என்று வீர்யமொன்று மாத்திரமே 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌ மற்றையிரண்டும்‌ உபலக்ஷணமாகக்கொள்‌ 
ளத்தக்கன. அல்லது வீர்ய மென்ற சொல்லிலேயே அம்மூன்று 
பொருள்களையும்‌ சேர அநுஸந்தானம்‌ செய்யவுமாம்‌. 


சீலத்துக்கடுத்தபடி வீர்யத்தைச்‌ சொன்னதின்‌ பொருத்தம்‌ 


கீழே “குணவாந்‌ க:”” என்‌ றவிடத்தில்‌ பகவானுடைய எளிமைக்‌ 
'குணத்தை நினைத்து உருகி நெஞ்சு நீர்ப்பண்டமாகிக்‌ கிடப்பவர்‌ 
களுக்கு உடனே இந்த வீர்யத்தை ய.நுஸந்தித்தாலல்லது தரிப்பு 
ஏற்படாதாதலால்‌ இதனை அடுந்த வினாவாக வைத்தது மிகப்‌ 
பொருத்தமாகும்‌. ஸெளலப்யத்தை யநுஸந்தித்து உருகுமவர்கள்‌ 
ஈடுமெடுப்பு மில்லா த மேன்மையை யநுஸந்தித்தே ஒருவாறு தரிக்க 
வேணுமென்பது ஆசாரியர்களின்‌ அருமருந்தான அருளிச்செயல்‌. 


இராமபிரானுடைய மஹாவீரத்வம்‌ 
ஸ்ரீராமாயண த்திலும்‌, மற்றும்‌ இராமபிரானைப்பற்றிப்‌ பேசும்‌ 


பல தூல்களிலும்‌ இராமனை வீரனென்றும்‌ சூரனென்றும்‌ பராக்ரம 
சாலியென்றும்‌ பாராட்டிக்கூறுவது விசேஷமாகக்‌ காணத்தக்கது. 
இராமனுக்கு மஹாவீரனென்‌.ற ஒரு திருநாமமுண்டு, 4 ஜயஜய மஹா 
வீர!” என்றே ரகுவீரகத்யத்தின்‌ தொடக்கம்‌. வீரராகவனென்றே 
ஒருதிவ்யதேசத்தில்‌ திருகாமம்பெற்று விளங்குகின்‌ றமை ப்ரஸித்தம்‌. 
பவபூதிமஹாகவி மஹாலீரசரிதமென்றே பெயரிட்டு தூலியற்றினான்‌. 
ஆழ்வார்கள்‌ இராமனது செயலைச்‌ சொல்லி வீரனென்றே வாய்‌ 


14 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


வெருவுவர்கள்‌ ; “ இலங்கை மன்னனைந்தொடைந்து பைந்தலை நிலத்‌ 
துகக்‌ கலங்கவன்று சென்று கொன்று வென்றிகொண்ட வீரனே?” 
என்றும்‌ “மாறுசெய்த வாளரக்கன்‌ நாளுலப்ப அன்றிலங்கை நீறு 
செய்து சென்றுகொன்று வென்றிகொண்ட வீரறார்‌” என்றுமுள்ள 
[ திருச்சந்த விருத்தம்‌] பாசுரங்கள்‌ காண்க. 


ராவணன்‌ கொண்டாடின ராமவீர்யம்‌ 


இவை யெல்லாவற்றிலுங்காட்டிலும்‌ எதிரி கையாலே விடுதீட்‌ 
டென்னுங்‌ கணக்கிலே இராவணனே வியந்துபோற்றும்‌ வீரியம்‌ 
இராமனுக்குள்ளது. [வால்மீகி யுத்த. 106-6] “சத்ரோ: ப்ரக்க்யாத 
வீர்பஸ்ய ரஞ்ஜநீயஸ்ய விக்ரமை: என்பது இராவணனுடையமொழி, 
இராமனை பரக்க்யாத வீர்யனென்று இராவணன்‌ தன்‌ வாயினால்‌ 
போர்க்களத்திற்‌ சொல்லுவதானது அந்த வீர்யத்தைத்தான்‌ மிக 
நன்றாகவநுபவித்ததனாலன்றோ! “விக்ரமை: ரஞ்ஜநீயஸ்ய” என்றும்‌ 
அடுத்தபடியே சொல்லுகிறான்‌. 

மூலபலவதத்தன்று காட்டின வீர்யத்தின்வீறு. 

இங்ஙனே சொல்லும்படியாக இராமன்‌ செய்த வீரச்செயல்‌ 
கள்‌ பலபல விருப்பினும்‌ ஒன்றெடுத்துக்‌ காட்டுவோமிங்கு. யுத்த ' 
காண்டத்தில்‌ தொண்ணூற்றுநான்காம்‌ ஸர்க்கம்‌ காண்க. அங்கு 
மூலபலம்‌ திரண்டவன்று இராமனுடைய அதிமாநுஒப்போர்‌ வல்ல 
மையைப்‌ பேச வான்மீகிமுனிவரும்‌ தடுமாறுகின்றார்‌. “சிந்நம்‌ பிந்நம்‌ 
சரைர்‌ தக்தம்‌ ப்ரபக்நம்‌,சஸ்த்ரபீடிதம்‌. பலம்‌ ராமேண தத்ருசர்‌ ந ராமம்‌ சீக்ரகாரி 
ணம்‌” என்று, இராமனால்‌ பலவாறு தகர்ப்புண்ட அரக்கரது சேனை. 
களக்‌ கண்டார்களேயொழிய பம்பரமாகச்‌ சுழல்கின்ற இராமனை 
ஒருவரும்‌ காண மாட்டிற்றிலர்‌ என்கிறார்‌. 

மேலே *தே து ராமஸஹூஸ்ராணி ரணே பச்யந்தி ராகஷலா:* என்று, 
ஆயிரக்கணக்கான . ஸ்ரீராமமூர்த்திகளைக்‌ கண்டார்களென்கிறார்‌. 
உடனே “புந: பச்யந்தி காகுத்ஸ்தம்‌ ஏகமேவ மஹாஹவே* என்று, அந்தப்‌ 
போர்க்களத்தில்‌ இராமனொருவனையே கண்டார்‌ களென்கிறார்‌. 

இராமனைக்‌ காணவேயில்லையென்பது, ஆயிரக்கணக்கான 
ராமர்களைக்‌ கண்டார்களென்பது, ஒரு ராமனையே கண்டார்களென்‌ 
பது--ஆகவிப்படி ஒன்றோடொன்று சேராதவண்ணம்‌ பேசும்படியாக 
வன்றோ பெருமாள்‌ மிக விசித்திரமான போர்த்தொழில்‌ நிகழ்த்திற்று. 

திருவாய்மொழியில்‌ (8-6-3) *ஒருவரிருவரோர்‌ மூவரென 
நின்று, உருவுகரந்து உள்ளுந்தோறும்‌ தித்திப்பான்‌* என்ற பாசுரத்‌ 
திற்குப்‌ பூரூவாசாரியர்கள்‌ பொருள்‌ நிர்வஹித்திருக்கிறவிதம்‌ இதர 
பண்டிதர்களின்‌ புத்திக்குச்‌ சிறிதும்‌ எட்டமாட்டாதது. ஒருவரிருவ 
ரோர்‌ மூவரென நின்றதும்‌ உருவுகரந்ததும்‌ எப்போதென்று தெரிந்து 


இரண்டாவதுவிஐ--க: வீர்யவாந்‌ ? 15 


'கொள்ளமுடியாதபடி ஆழ்வார்‌ பாசுரம்‌ தோன்றியுள்ளது. இதற்‌ 
குக்‌ கீழ்ப்பாட்டு *செருக்கடுத்தன்று திகைத்த வரக்கரை, உருக்கெட 
வாளிபொழிந்த வொருவனே* என்று முடிந்திருக்கிறது. மேற்பாட்‌ 
டின்‌ முன்னடிகட்குக்‌ கீழ்ப்பாட்டின்‌ பின்னடிகளோடு அந்வயமென்று 
கண்டு உரை செய்தருளியுள்ளார்கள்‌. ' 

இங்குப்‌ பெரியவாச்சான்பிள்‌ ன வியாக்கியான ஸ்ரீஸூக்திகள்‌ 
இவை காண்மின்‌ ;-“ ஒருவரிருவரோர்‌ மூவரென நின்று உருவு கரந்து 
--உருக்கெடவாளி பொழிந்தவொருவன்‌ என்று கீழோடே அந்வித 
மாகக்கடவது. மூலபலம்‌ சாம்படி அருளுகிறவன்று முந்துற ஒருவ 
ய்த்தோற்றி, சாரிகையில்‌ வேகம்‌ மிகமிக இருவரும்‌ மூவருமாய்த்‌ 
தோற்றி, வேகம்‌ மிக்கவாறே இந்த்ரிய ஸம்யோகத்துக்கு இடமில்‌ 
லாதபடியாகையாலே ரூபக்ரஹணம்‌ அரிதாகி உருக்கெட வாளி 
பொழிந்த வொருவனென்று அந்வயம்‌. வ்யாபரித்த சடக்காலே 
ரூபம்‌ கண்ணுக்குப்‌ பிடிபடாதொழிகை ” என்று, இதனால்‌ இராம 
னது வீரம்‌ வாசாமகோசரமென்‌ றதாயிற்று. 

ராமவீரயத்தில்‌ தோன்றும்‌ சங்கையும்‌ பரிஹாரமும்‌ 


இராமன்‌ இவ்வளவு மஹாவீரனாயிருக்கும்போது இராவணனை 
ஒரு நொடிப்பொழுதில்‌ கொன்றிருக்கலாமே; ௮ங்ஙனங்‌ கொல்லாது 
வெகு ப்ரயாஸங்கள்‌ பட்டதாகத்‌ தெரிகிறதே, அஃது ஏன்‌ ? என்று 
சிலர்‌ கேட்கக்கூடும்‌. கேண்மின்‌; “பொல்லாவரக்கனைக்‌ கிள்ளிக்‌ 
களைந்தானை ” என்று ஆண்டாளும்‌ “சதுரமாமதிள்‌ சூழிலங்கைக்‌ இறை 
வன்‌ தலைபத்துதிரவோட்டி ஒர்‌ வெங்கணையுய்த்தவன்‌ ” என்று திருப்‌ 
பாணாழ்வாரு மருளிச்செய்தபடியே ராவண ஸம்ஹாரத்தைப்‌ பெரு 
மாள்‌ அவலீலையாகவேதான்‌ செய்தார்‌. அதில்‌ ஐயமொன்றுமில்லை. 

“எப்படியாவது ராவணன்‌ உடன்பட்டு வழிபட்டு உஜ்ஜிவிக்க 
வும்‌ ஜீவிக்கவும்‌ ப்ராப்தமாமோ ?' என்கிற நசை பெருமாளுக்கு 
இருந்தமையினாலேயே அவனை ஸம்ஹரிப்பதில்‌ காலதாமதம்‌ செய்‌ 
யப்பட்டதென்கிற தத்துவம்‌ உணரத்தக்கது. இராவணனைக்காட்டி 
லும்‌ பன்மடங்கு வலிமைமிக்கவனென்று ப்ரஸித்தி பெற்றிருந்த 
வாலியை அநாயாஸமாக முடித்தவர்‌ பெருமாள்‌. [ஸாுந்தரகாண்டம்‌ 
ஸர்‌. 51 ச்லோ. 11] திருவடி இராவணனுக்கு ஹிதோபதேசம்‌ செய்‌ 
கையில்‌ *த்வயா விஜ்ஞாதபூர்வச்‌ ச வாலீ வாநரபுங்கவ: ராமேண நிஹதஸ்‌ லங்க்யே 
சரேணைகேந வாநர:* என்று, * அப்பா ராவணா! வாலியென்கிற வாநரேச்‌ 
வரரை ஏற்கெனவே நீ அறிவாயன்றோ, அவர்‌ இராமனால்‌ ஒரே அம்‌ 
பினால்‌ முடிக்கப்பட்டார்காண்‌ ' என்கிறோர்‌. 

அன்றியும்‌, இராவணனைப்‌ பலவாறு பங்கப்படுத்தியவன்‌ 
கார்த்தவீரியார்ஜுனன்‌ ; அன்னவனைப்‌ பரசுராமன்‌ தனது கோடா 
லிப்‌ படையினால்‌ ஆயிரங்கைகளையும்‌ வெட்டிக்‌ கொன்றவன்‌. அப்‌ 


16 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பரசுராமன்‌ இராமபிரானிடம்‌ பட்டபாடு தெரிந்ததே. இத்தகைய 
ஒப்புயர்வற்ற ஆற்றல்பெற்ற இராகவன்‌ இராவணனைச்‌ சங்கரிக்கச்‌ 
சிரமப்படவேண்டுமோ ? சிரமப்பட்டதாகக்‌ கதையிலே கண்டால்‌ 
ஸத்யஸங்கல்பனும்‌ மஹாவீரனுமான இராமன்‌ எதற்காக இப்படிச்‌ 
சிரமப்பட்டானென்று ஆராயவேண்டுமன்றோ. ஆராய்ந்தவளவில்‌, 
கீழே நாம்‌ தெரிவித்த காரணமே ஊர்ஜிதமாகும்‌. 

சூர்ப்பணகை மூக்கறுப்புண்டு ஜனஸ்தானத்திலிருந்த தன்‌ 
தமையனாகிய கரனிடஞ்சென்று .செய்தியறிவித்துப்‌ .புரண்டழுது 
அவனுக்குக்‌ கோபத்தையுண்டாக்க, அவன்‌ பதினாலாயிரம்‌ ஸேனாதி 
பதிகளையும்‌ ஸேனைகளையும்‌ இராமனோடு போர்புரியவனுப்ப, இராக 
வன்‌ அவர்களத்தனை பேரையும்‌ தாம்‌ ஒருவராகவே கொன்று வென்‌ 
றிட, பிறகு கரன்தானே நேரில்‌ வந்து எதிர்க்க, இராமன்‌ “*அலஹாய 
சூர!” என்று ரகுவீரகத்யத்தில்‌ விளிக்கும்படியாக லக்ஷ்மணனையும்‌ 
துணைகொள்ளாமல்‌ ஏகாகியாய்‌ அவன்‌ தலையை யறுத்திட்டதும்‌ 
ப்ரஸித்தம்‌. 

 சதுர்தச ஸ்ஹ்ஸ்ராணி ரகூலாம்‌ பீமகர்மனாம்‌, ஏகச்ச ராமோதர்மாத்மா கதம்‌ 
யுத்தம்‌ பவிஷ்யதி |” என்று வயிறு பிடித்த மஹரிஷிகளும்‌ வியக்கும்படி 
அவலீலையாகவன்றேோ நீறு செய்தது. அத்தகைய பேராற்றல்பெற்ற 
பெருவீரனுக்கு இராவணன்‌ ஒரு பதார்த்தமோ ? ஒரேயடியில்‌ அவ 
னைத்‌ தொலைக்கமாட்டாமையில்லை. எவ்வகையினாலாவது அவன்‌ 
அபிமுகனாக வருகிறானோவென்று பார்த்திருந்தாரத்தன. இது 
பெருமாளுடைய வார்த்தையினாலேயே நன்கு விளங்கும்படியை 
நிரூபிப்போமிங்கு. 

ஸ்ரீராமாயண யுத்தகாண்டத்தில்‌ “மரணாந்தாநீ வைராணி நீர்வ்ருத்தம்‌ 
ந: ப்ரயோஜநம்‌, க்ரியதாம்‌ அஸ்ய ஸம்ஸ்காரோ மமாப்யேஷ யதா தவ ” என்பது 
விபீஷணாழ்வானை நோக்கிப்‌ பெருமாளருளிச்‌ செய்ததொரு ச்லோகம்‌. 
இராவணன்‌ மாண்டபின்பு “இந்த மஹாபாபிக்கு நான்‌ உத்தர 
கரியை [ஈமக்கடன்‌ ] பண்ணமாட்டேன்‌ ' என்று ஒரு நிலைநின்ற 
விபீஷணாழ்வானை நோக்கிக்‌ கூறினது இது. ஸாதாரணமாக வட 
மொழி பயின்ற அனைவரும்‌ ஸ்ரீராமாயணத்தில்‌ இறங்கி அர்த்தம்‌ 
சொல்லப்புறப்படுவது வழக்கமாதலால்‌, அப்படிப்பட்டவர்கள்‌ 
இதற்குக்‌ கூறும்‌ பொருள்‌ எங்ஙனேயென்னில்‌, உலகத்தில்‌ ஒருவ 
னிடத்து ஒருவனுக்குப்‌ பகை மரணம்வரைக்குமே யாதலால்‌ இந்த 
ராவணன்‌ மாண்டொழிந்த பின்பும்‌ இவனிடத்து நாம்‌ பகை வைப்‌ 
பது ஏதுக்கு? இவனை வதை செய்வதும்‌ பிராட்டியைக்‌ கைக்கொள்‌ 
வதுமே நமக்கு ப்ரயோஜனமாதலால்‌ அது நிறைவேறப்பெற்ற 
பின்பும்‌ இவன்மீது நாம்‌ பகை பாராட்டலாகுமோ ? பகையை மறந்து 
இனி இவனுக்குச்‌ செய்ய வேண்டியதைச்‌ செய்‌--என்று பெருமாள்‌ 
கூறுவதாகவே பலரும்‌ பொருள்‌ சொல்லுவர்‌, 


இரண்டாவதுவினு--க: ப்‌ த்‌ ? 17 


இப்பொருள்‌ பெர்குக்கம்டைவ் கன்‌ றென்றும்‌ இது இராம 
பிரானுடைய திருவுள்ள த்திற்கு ஒவ்வாதென்றும்‌ நம்பிள்ளை திருவுள்‌ 
ளம்பற்றி இன்சுவைமிக வியாக்கியானம்‌ செய்தருளியுள்ளார்‌. 
(அதனையே இங்கு விவரிக்கிறோம்‌). இதுவரை பெருமாள்மீது இரா 
வணன்‌ பகை பாராட்டியிருந்தானேயல்லாது இராவணன்மீது பெரு 
மாள்‌ சிறிதும்‌ பகை பாராட்டியிருந்ததில்லை ; விபீஷணாழ்வானைப்‌ 
பரிக்ரஹிப்பதா விட்டிடுவதா ? என்று விசாரம்‌ நடந்து பரிக்ரஹிப்ப 
தென்று நிச்சயித்து “ ஆநயைநம்‌ ஹரிச்ரேஷ்ட! தத்தமஸ்யாபயம்‌ மயா' 

என்று ஸாக்ரீவனை ஏவி விபீஷணனை அழைத்துக்கொண்டு வர 
. நியமித்தபோது “வீபீஷணோ வா லுக்ரீவ! யதி வா ராவணஸ்‌ ஸ்வயம்‌” 

என்று பெருமாள்‌ கூறியுள்ளார்‌ ; வந்தவன்‌ விபீஷணனாயிருந்தாலும்‌ 
ஸரி; இராவணனே மாறுவேஷம்‌ பூண்டு வந்திருந்தாலும்‌ ஸரி; 
விடாதே கொண்டுவா என்றார்‌. அங்ஙனே சொன்ன பெருமாளுடைய 
திருவுள்ளத்திற்கு இணங்கவல்ல பொருளன்றோ பணிக்கவேணும்‌. 


*மரணுந்தாநி வைராணி ச்லோக விசேஷார்த்தம்‌ 


இது கேண்மின்‌ ; விபீஷணா ! இவ்விராவணன்‌ ஜீவித்திருக்கும்‌ 
நாளிலேயே இவனுக்குச்‌ சில நன்மைகள்‌ நான்‌ செய்யக்‌ கருதியிருந்‌ 
தேன்‌ ; அவை ஈடேறாதபடிக்கு இவன்‌ பலவகையான த்வேஷ காரி 
யங்களைச்‌ செய்து வந்தான்‌ ; மஹரிஷிகளின்‌ குடியிருப்பை யழித்‌ 
தான்‌; பிராட்டியைப்‌ பிரித்தான்‌. நம்‌ .உயிர்நிலையான ஸ்ரீஜடாயு 
மஹாராஜரை நலிந்தான்‌ ; இப்படிப்பட்ட வைரங்களை இவன்‌ தான்‌ 
சாகிறவரையில்‌ செய்து தீர்த்தானாயினும்‌ இனிச்‌ செய்யப்போகிற 
தில்லையே--என்பதே “மரணாந்தாநி வைராணி” என்‌ தற்குப்‌ 
பொருள்‌. (வைராணி என்றது வைரகார்யாணி என்‌ றபடி). 
இனி “ நீர்வ்ருத்தம்‌ ந: ப்ரயோஜனம்‌ ” என்றதுதான்‌ இங்கு, உயி 
ரான வார்த்தை. இதன்‌ பொருளைத்தான்‌ செவ்வனே உணரப்பெற 
வேணும்‌. “ இவனை முடிக்கவேண்டியது நமக்கு ப்ரயோஜனம்‌, அது 
நிறைவேறி விட்டது” என்று பெருமாள்‌ சொல்லுவதாகக்‌ கொள்‌ 
ளவே கூடாது; அப்பொருள்‌ நெஞ்சாலும்‌ நினைக்கத்தக்கதன்று ; 
எடுத்துக்கழிக்கவுந்தகாத பொருள்‌ அது. இதற்கு நம்பிள்ளை யருளிச்‌ 
செய்திருக்கிற ஸ்ரீஸூக்தியை அப்படியே எழுதுகிறோமிங்கு ; 
“[நிர்வ்ருத்தம்‌ ந: ப்ரயோஜநம்‌] இவன்‌ ஜீவித்திருக்கிற நாளிலே. 
நாம்‌ செய்யும்‌ நன்மையை இவன்‌ விலக்காதொழிய வேணுமென்று 
இத்தனயே பெறப்பார்த்திருந்தோம்‌; அது அந்நாளில்‌ பெற்றி 
லோம்‌; நாம்‌ தேடியிருர்தவது முந்துறமுன்னம்‌ ஸித்திக்கப்பெற்‌ 
றோமிறே என்று. 
இதைச்‌ சிறிது விவரிப்போம்‌. பகவான்‌ சேதகர்களுக்கு 
நன்மைபுரியக்‌ கடமைப்பட்டவன்‌ ; தான்‌ செய்ய நினைத்த நன்மை 


௮-3 


18 ஸ்ரீராமா நுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


களை நிர்ஹேதுகமாகத்‌ தானே செய்து விடலாமானாலும்‌ 4 ஸர்வஜ்‌ 
ஞோபி ஹி விச்வேசஸ்‌ ஸதா காருணிகோபீ எந்‌, ஸம்ஸாரதந்த்ரலாஹித்வாத்‌ ரக்ஷ்யா 
பேகம்‌ ப்ரத்கூதே ” என்று சாஸ்த்ரங்களிற்‌ கூறியிருப்பதனால்‌ சேத 
நர்களிடமிருந்து சிறிது எதிர்பார்க்கறான்‌ என்று ஏற்படுகிறது. 


அப்படி பகவான்‌ எதிர்பார்ப்பது எது ? என்னில்‌; அதை நாம்‌ 
ஒருவிதமாக நிஷ்கர்ஷித்துச்‌ சொல்லமுடியாது. கர்மயோகம்‌ ஜ்ஞாந 
யோகம்‌ பக்தியோகம்‌ முதலானவற்றில்‌ ஏதேனுமொன்றை எதிர்‌ 
பார்க்கக்கூடும்‌ ; “ நாம்‌ செய்யும்‌ நன்மையை இவன்‌ விலக்காதிருக்க 
வேணும்‌; என்று இவ்வளவே யெதிர்பார்ப்பதுமுண்டு. இதற்கு அப்ரதி 
ஷேதம்‌ என்று பெயர்‌. ப்ரதிஷேதம்‌-விலக்குகை; ௮ப்ரதிஷேதம்‌-விலக்‌ 
காமை. பகவானுடைய கருணை நம்மேல்‌ பெருகவொண்ணாதபடி 
நாம்‌ தக்தலைவெட்டிகளாய்த்‌ திரிவதுண்டே அதுதான்‌ விலக்குகை ; 
நம்முடைய விபரீத ப்ரவ்ருத்திகளைக்கண்டு பகவான்‌ “ஐயோ! நம்‌ 
முடைய கருணைபுகுவதற்கும்‌ இடம்‌ தராமல்‌ இப்படி தடைசெய்கிருனே 
பாவி” என்று கண்ணீர்‌ பெருக்கி நிற்பன்‌. சேதநன்‌ அநுகூல ப்ர 
வருத்தியொன்றும்‌ செய்யாமற்போனாலும்‌ விபரீத ப்ரவ்ருத்திகளைச்‌ 
செய்யாமலாவதிருந்தால்‌ அவனுடைய அருள்வெள்ளம்‌ தடை 
யின்றிப்‌ பெருகியே தீரும்‌. இதை ஸ்ரீவைகுண்டஸ் தவத்தில்‌ ஆழ்வான்‌ 
அற்புதமாக அருளிச்செய்கிறார்‌ (ச்லோ. 61) *யத்ப்ரஹ்மகல்பறியுதாது 
பவேபி* என்ற ச்லோகத்தில்‌. இதில்‌ “ ்ஷ£ம்பஸ்யஹோ ததபிஸந்தி விராம 
மாத்ராத்‌ ” என்பது உயிரான வார்த்தை. சேதநன்‌ ஸாகருத விசேஷங்‌ 
களைச்‌ செய்யாமற்போனாலும்‌ துஷ்க்ருதமாவதொன்றும்‌ செய்யாம 
லிருந்தால்‌ அவ்வளவையே பற்றாசாகக்கொண்டு எம்பெருமான்‌ 
அருள்புரிந்து தீருகிரன்‌ என்பதுதான்‌ இந்த கூரத்தாழ்வானது 
ஸ்ரீஸூக்தியில்‌ காட்டப்பட்ட விஷயம்‌. 

நாமாகவொரு ஸாக்ருதமும்‌ செய்யா தவளவில்‌ அதைப்பற்றிச்‌ 
சிறிதும்‌ கவலையில்லை. எம்பெருமானது கருணைப்‌ பெருக்குக்குத்‌ 
தடையாக அவனோடு எதிரம்புகோப்பதும்‌, அவனாக அருள்செய்யத்‌ 
திருவுள்ளம்பற்றினாலும்‌ அதையும்‌ தடைசெய்வதுபோல்‌ நாம்‌ விபரீத 
ப்ரதிகூலப்ரவருத்திகளிலே கைவைப்பதுமாயிருந்தால்‌ அதுகண்டு 
எம்பெருமான்‌ ஐயோவென்‌ று சோகிக்கவே நேர்கின்றது. 


இராவணன்‌ பிராட்டியைக்‌ கவர்ந்து, ஜடாயுவை நலிந்தது, 
பரம பாகவதர்களைக்‌ குடியிருக்கவொட்டாது தீங்கிழைத்தது முதலி 
யன செய்தாலும்‌ இவற்றைப்‌ பொருள்படுத்தாமல்‌ கருணைக்கட 
லான காகுத்தன்‌ “இன்றுபோய்‌ நாளைவா” என்பது முதலிய : 
வார்த்தைகளினால்‌ இரக்கக்‌ குறிகாட்டியிருந்தும்‌ அந்தோ ! அவன்‌ 
பெருமாள்‌ திருவுள்ளத்தை யறியப்பெற்றிலன்‌. 4 கச்சாநுஜாநாமி ” 
என்ற பெருமாள்நியமனத்தைப்‌ பெற்று இல்லம்‌ சென்றவவன்‌ 


இரண்டாவதுவிஐ--௧: வீர்யவாந்‌ ? 19 


திரும்பவும்‌ போர்புரிய வாராதிருந்தானாகில்‌ பெருமாள்‌ அவனையே 
இலங்கைக்கரசனாக்கி வைத்தருள்வனே. இப்பேற்றுக்கு அவகாசம்‌ 
கொடுத்திலனே யவன்‌. ஆகவே, அவன்திறத்துப்‌ பெருமாள்‌ செய்ய 
நினைத்த நன்மை அவனுடைய ப்ராதிகூல்யத்தினால்‌ தடைபட்டுப்‌ 
போயிற்று. அவன்றானே இப்போது இறந்தொழிந்தனனாதலால்‌ இனி 
ப்ராதிகூல்யமொன்றுஞ்‌ செய்யகில்லானே. இதனையே பெருமாள்‌ 
பரம ப்ரயோஜனமாக நினைத்து “ நிர்வ்ருத்தம்‌ ந: பரயோஜநம்‌ ” என்றார்‌. 
நாம்‌ செய்ய நினைக்கும்‌ நன்மைக்கு ஒரு தடைசெய்யாமையாகிற இந்‌ 
நிலைமையில்‌ நாம்‌ இவனுக்குச்‌ செய்யக்கூடிய நன்மை யாதெனில்‌, 
௬ இவனுடலைக்‌ காக்கையும்‌ கழுகும்‌ தின்னவிடாமல்‌ பெரியார்களுக்குச்‌ 
செய்கிற கரமத்திலே ஸம்ஸ்காரம்‌ செய்வதுதான்‌ ; அதை விபீஷணா! 
நீ செய்வாயாக; நீ செய்யாயாகில்‌ இதோ நான்‌ செய்தேதீருவேன்‌-- 
என்று பெருமாளருளிச்‌ செய்வதே “மரனாுந்தாநரி வைராணி யென்‌ 
றெடுத்தலிந்த ச்லோகத்தினால்‌ தேறியது. இப்படிப்பட்ட பெருமாள்‌ 
. இராவணனை ஒரே அம்பினால்‌ முடிக்காது மிகவும்‌ தாமதித்தது தம்‌ 
முடைய செளர்யவீர்ய பராக்ரமங்களில்‌ குறையினாலன்று என்பது 
நன்கறியத்தக்கது. 


*ராமம்‌ ஸத்யபராக்ரமமென்றதன்‌ உட்கருத்து 

விச்வாமித்ர முனிவர்‌ தம்‌ வேள்வியை முடிக்க இராமனை வேண்‌ 
டித்‌ தயரத மன்னவனிடம்‌ வந்தபோது அஹம்‌ வேத்மி மஹாத்மாநம்‌ 
ராமம்‌ ஸத்யபராக்ரமம்‌ ” என்றார்‌. இதில்‌ “ஸத்ய பராக்ரமம்‌” என்றதன்‌ 
உட்கருத்தை உய்த்துணரவேணும்‌. எதிரியின்‌ சோர்வுபார்த்து 
அவனை வதைத்திடாமல்‌ ஆந்தனையும்‌ ஆபிமுக்யம்‌ கொள்ளப்பார்த்து, 
கைகூடாவிடில்‌ கடைசியாகக்‌ கொன்றெழிப்பதே ஸத்யபராக்ரம 

முடைமையென்று முன்னோர்‌ உரைசெய்துள்ளார்களென்றுணர்க. 

ஷாட்குண்யத்திலொன்றான வீர்யத்தின்‌ விவரணம்‌ 
“கு: வீர்யலாந்‌?” என்ற வால்மீகியின்‌ வினாவை மற்றொருபடி 
யாகவும்‌ விவரிக்கலாம்‌. பகவானை ஷாட்குண்யபரிபூர்ணனென்னும்‌ 
அபோது ஞானம்‌ சக்தி பலம்‌ ஐச்வர்யம்‌ வீர்யம்‌ தேஜஸ்ஸு என ஆறு 
- வதைக்‌ குணங்கள்‌ கொள்ளப்படுகின்றன. இவற்றுள்‌ வீர்யமாவது 
என்ன ? என்பதை பட்டர்‌ “ம்ருகநாபிகந்த இவ யத்‌ ஸகலார்த்தாந்‌ 
- நிஜஸந்நிதேரவிக்ருதோ விக்ருணோஷி, ப்ரியரங்க ! ஏீர்யமிதி தத்‌ து 
வதந்தே” என்கிற ச்லோகத்தினால்‌ நிரூபித்தருளுகிறார்‌ ; கஸ்தூரீ பரி 
மளமானது தான்‌ சிறிதும்‌ விகாரமடையாமலிருந்துகொண்டே பிற 
ருடைய. மனங்களை எப்படி விகாரப்படுத்துகின்‌றதோ, அப்படியே 
பகவான்‌ தான்‌ விகாரப்படாமலே ஸகல பதார்த்தங்களையும்‌ விகாரப்‌ 
படுத்துவதுதான்‌ வீர்யம்‌ என்றாராயிற்று. 


20 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இக்குணம்‌ இராமனிடத்து நன்கு காணத்தக்கது. சுமந்திரன்‌ 
இராமனைக்‌ கங்கைக்கரையில்‌ விட்டிட்டுத்‌ தேருடன்‌ திரும்பிவந்து 
தசரதனிடம்‌ செய்தி சொல்லுகையில்‌, இராமனது பிரிவினால்‌ மரம்‌ 
செடி கொடி முதலியனவும்‌ வாடிவதங்குவதை, “விஷயே தே மஹாராஜ | 
ராமல்யஸநகர்சிதா:, அபி வ்ருக்ஷாஃ பரிம்லாநாஸ்‌ ஸபுஷ்பாங்குர கோரகா:; உபதப்‌ 
தோநகா நத்ய: பல்வலாநி ஸராம்ஸி ௪, பரிசுஷ்க பலாசாறி வநாநி உபவநாநிச ” 
என்கிறான்‌. அரசனே ! உனது நாட்டிலுள்ள மரங்களுங்கூட இராம 
னது பிரிவைப்‌ பொறுக்கமாட்டாமல்‌ இளைத்துப்‌ புஷ்பங்களோடும்‌ ' 
தளிர்களோடும்‌ மொக்குகளோடும்‌ வாடிவதங்கிக்கிடக்கின்‌ றன. 
குளங்குட்டைகளில்‌ தண்ணீர்‌ அடியிடமுடியாதபடி கொதிக்கின்றது) 
காடுகளிலும்‌ நந்தவனங்களிலும்‌ மரங்களின்‌ இலைகளெல்லாம்‌ 
உலர்ந்திருக்கன்றன--என்று கூறினன்‌. 

இதைக்‌ கூரத்தாழ்வானும்‌ அதிமாநுஷஸ்தவத்தில்‌ *வம்சம்‌ 
ரகோ:* என்ற ச்லோகத்தில்‌ *த்வுத்ஸந்நிதீப்பவசைத்யஜுஷோ யதா ஹி ௭௬ 
கராச்ச தாந்திமலபந்த பவத்வியோகே* என்‌ பதனா லருளிச்செய்தார்‌. இப்படி, 
சேதநம்‌ அசேதகம்‌ என்கிற வாசியற ஸகல பதார்த்தங்களையும்‌ 
விகாரப்படுத்துகையாகிற குணம்‌ இராமனிடத்துள்ள தென்பதை 
மனனஞ்செய்து வால்மீகிமுனிவர்‌ “க: வீர்யலாந்‌?” என்று வினவினார்‌ 
என்பதும்‌ மிகப்பொருந்தும்‌. : க ப கல்‌ (22) 


3. ௧: தர்மஜ்ஞ:? 

இனி 45: தர்மஜ்ரு:?” என்கிற மூன்றாவது வினாவை விவரிப்போம்‌. 
தர்மஜ்ஞ: என்‌ பதற்கு-—தருமமறிந்தவர்‌ என்று பொருள்‌. ஆண்டாள்‌, 
நாச்சியார்‌ திருமொழியில்‌, (146) “ தருமமறியாக்‌ குறும்பனை ” 
என்று கண்ணபிரானைத்‌ தருமமறியா தவனென்றாள்‌. அவ்வியல்புக்கு 
நேர்மாறாகத்‌ தருமமறிந்தவனெனப்படுகிறான்‌ இராமபிரான்‌. தரும 
_ மாவது என்ன என்று ஆராய்வோம்‌. சாஸ்த்ரங்களில்‌ பலவகைத்‌ 
தருமங்கள்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌ இராமன்‌ அறிந்ததாகச்‌ சொல்‌ 
லும்‌ தருமம்‌ எதுவாயிருக்கக்கூடுமென்‌ று பார்க்கவேணும்‌. ஸாந்தர 
காண்டத்தில்‌ (38-41) “ஆர்ருசம்ஸ்யம்‌ பரோ தர்ம: த்வத்த ஏவ 
மயா சீருத. என்பது. பிராட்டியின்‌ வார்த்தையாகக்‌ காண்கிறது. 
ஆந்ருசம்ஸ்யமாவது இரக்கம்‌ ; அதுதான்‌ பரம தர்மமென்று இராம. 
னுடைய கொள்கையாம்‌. ஆகவே இரக்கமறிந்தவன்‌ என்று பொருள்‌ 
கொள்ளலாம்‌. இரக்கமுடையவன்‌ என்றபடி. வேதாந்த தேசிகர்‌ 
தசாவதார ஸ்தோத்ரத்தில்‌ ஒவ்வோரவதாரத்திற்கும்‌ தனித்தனியே 
ஒவ்வொரு ச்லோகமிட்டு, முடிவில்‌ பத்து அவதாரங்களையும்‌ சேர்த்து 
ஒரே ச்லோகத்தில்‌ சொல்லும்போது [இச்சாமீந ! விஹாரகச்சப! என்னும்‌ 
ச்லோகத்தில்‌] ஒவ்வோரவதாரத்தையும்‌ ஒவ்வொரு விசேஷணமிட்‌ 


மூன்ருவதுவிை-க: தர்மஞ்ஜ: ? 21 


டுச்‌ சொல்லிவருகையில்‌ ஸ்ரீராமாவதார ப்ரஸ்தாவத்தில்‌ “கருனா 
காருத்ஸ்த !” என்று கூறியிருப்பதனால்‌ இராமன்‌ கருணையேவடிவெடுத்‌ 
தவனென்று சொல்லத்‌ தகுதியுடையவன்‌. கருணேயாவது என்ன 
என்‌ பதையும்‌, பெருமாளிடத்தில்‌ காணும்‌ கருணை எப்படிப்பட்ட து 
என்பதையும்‌ இங்கே விவரிக்க ப்ராப்தமாகிறது. அமரகோசத்தில்‌ 
(17-18) “காருண்யம்‌ கருனா க்ருனா, க்ருபா தயா அநுகம்பா ஸ்யாத்‌ அறுக்‌ 
ரோசோபீ ” என்று ஏழு பதங்கள்‌ பர்யாய நாமங்களாகப்‌ படிக்கப்பட்‌ 
டிருக்கின்றன. இவற்றுள்‌, அநுகம்பா, அநுக்ரோச: என்னும்‌ பதங்களும்‌ 
பர்யாயமாகச்‌ சேர்ந்இருக்கின்‌ றபடியால்‌ அப்பதங்களின்‌ பொருளே 
தான்‌ கருணையின்‌ பொருளுமாகக்‌ கூடியது. துக்கத்தினால்‌ நடுங்கு 
பவனைக்கண்டு தானும்‌ நடுங்குகை அறுகம்பா; துக்கத்தினால்‌ அழுகிற 
வனைக்கண்டு தானும்‌ அழுகை அநுக்ரோசம்‌ என்பது உலகில்‌ அனைவரு 
மிசையவேண்டிய பொருளாகும்‌. இதுதான்‌ கருணையெனப்படும்‌. 
ஆகவே, பிறர்படும்‌ துயரைக்கண்டு தானும்‌ ஐயோவென்று துயருற்‌ 
றிருக்கை கருணை, அதை நன்கறிந்து அப்படியே வர்த்திப்பவன்‌ 
இராகவன்‌ என்றதாயிற்று. இக்குணம்‌ ஸ்ரீராமாயண த்தில்‌ பலவிடங 
களில்‌ காணப்படுமாயினும்‌ சிலவிடங்களை இங்கெடுத்துரைத்து 
அநுபவிப்போம்‌. 
தர்மமாவது கருணையென்றுகூறி அதனை விவரித்தல்‌ 

தசரதமன்னவன்‌ இராமனுடைய திருக்குணங்களையும்‌, அவ 
னுக்கு ஜனங்களிடத்திலும்‌ ஜனங்களுக்கு அவனிடத்திலும்‌ அமைந்‌ 
துள்ள அளவுகடந்த அன்பையும்‌ கோக்கி அவனை இளவரசாக முடி. 
சூட்டி அரசாட்சிச்‌ செல்வத்தை அவனிடத்தில்‌ ஒப்புவித்துத்‌ தான்‌ 
இனைப்பாறவேண்டுமென்று விருப்பங்கொண்டு மந்திரிகளோடுங்‌ 
கலந்து ஆலோசித்துத்‌ தனது கருத்தைத்‌ திடப்படுத்திக்கொண்டு 
விரைவாகவே அதனைச்‌ செய்துமுடிக்கக்‌ கருதி அந்நாட்டிலுள்ள மன்‌ 
னவர்களையும்‌ மஹாஜனங்களையுமெல்லாம்‌ வரவழைத்துப்‌ பெருஞ்‌ 
சபைகூட்டி அவர்களுக்குத்‌ தன்கருத்தை வெளியிட்டனன்‌ ; அப்‌ 
போது அவர்கள்‌ யாவரும்‌ அளவற்ற ஆனந்தமடைந்து “ கிழவரே ! 
நீர்‌ ஒழிந்துபோம்‌, இராமனுக்கே முடிசூட்டுவீராக' என்று மிகப்‌ 
பெரிய கோஷமாகக்‌ கூறினர்‌; தன்‌ விருப்பத்தை அனைவரும்‌ ஆமோ 
தித்ததுபற்றி உள்ளம்‌ பூரித்த தயரதன்‌, இராமனிடத்தில்‌ ஸகல 
ஜனங்களுக்கும்‌ இங்ஙனம்‌ அன்பு நிறைந்திருக்குங்‌ காரணத்தைத்‌ 
தான்‌ அறிந்திருந்தும்‌, அவர்கள்‌ வாயிலாகவே அதை இனிதாகத்‌ 
தெரிந்துகொள்ள விரும்பி அவர்களை நோக்கி “ஓ மன்னவர்களே ! 
மஹாஜனங்களே ! என்‌ மனத்தில்‌ தோன்றிய விருப்பத்தை நானே 
சுதந்திரனாய்ச்‌ செய்துமுடித்துக்கொள்ள வல்லேனாயிருந்தும்‌ உங்கள்‌ 
கருத்தையும்‌ அறுஸரித்து நடந்துகொள்ளவேண்டுமென்றெண்ணி 
உங்களையும்‌ வரவழைத்துக்‌ கேட்டேன்‌ ; கேட்டவுடனேயே நீங்கள்‌ 


22 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


“ கிழவா ! ஒழிந்துபோ, கிழவா ! ஒழிந்துபோ; இராமனுக்கே முடி 
குட்டவேணும்‌' என்று பேரிரைச்சல்செய்து கூறுவதை நோக்குங்‌ 
கால்‌, என்னரசாட்சியில்‌ நீங்கள்‌ யாவரும்‌ மிகக்கஷ்டமடைந்திருந்‌ 
தீர்கள்போலவும்‌ அந்தக்‌ கஷ்டத்தை எப்போது தவிர்த்துக்கொள்‌ 
ளப்போகிறோமென்று சமயம்‌ பார்த்திருந்தீர்கள்போலவும்‌ நினைக்க 
வேண்டியதாகின்‌ றதே ; “ சக்ரவர்த்‌தியாயெ நீர்‌ உம்முடைய இஷ்டப்‌ 
படி செய்துகொள்ளலாம்‌, எங்களைக்‌ கேட்கவேணுமோ ?' என்று 
மரியாதையாக வார்த்தை சொல்லியிருக்கலாமே; அப்படிச்‌ சொல்‌ 
லாமல்‌ என்பால்‌ மிகவும்‌ வெறுப்புத்தோற்றச்‌ சொன்னீர்களே, 
இதற்கு என்ன காரணம்‌ கூறுமின்‌ ?” என்றனன்‌. 


அதற்கு. அனைவரும்‌ “மன்னர்பிரானே ! உன்மீது நாங்கள்‌ 
யாதொரு குற்றமும்‌ நினைத்திலோம்‌; நீ பெற்ற புதல்வன்‌ எல்லை 
யில்லாத நற்குணங்கள்‌ அமையப்பெற்றவனாதலின்‌ அவனது திருக்‌ 
குணங்களில்‌ ஈடுபட்ட நாங்கள்‌ அவனை அரசனாகப்பெற்று அவன்‌ 
கீழ்க்‌ குடிவாழ விரும்பினோம்‌; அவனது திருக்குணங்களைக்‌ கேட்க 
விரும்புவாயாயின்‌ சொல்லுகின்றோம்‌, கேட்டருள்‌ கோமானே !” 
என்று பீடிகையிட்டு இராமனது திருக்குணங்கள்‌ பலவற்றையும்‌ 
சொல்லிவருமடைவில்‌ (அயோ. 2-40). 


“ வ்யஸநேஜா மநுஷ்யானாம்‌ ப்ருசம்‌ பவதி து:க்கித:, 
உத்ஸவேஷ” ச ஸர்வேஷா பிதேல பரிதுஷ்யதி” என்றார்கள்‌. 
பரது:க்க து:க்கித்வ நிரூபணம்‌ 
பிறர்‌ துயருறக்‌ கண்டால்‌ தான்‌ அபரிமிதமாகத்‌ துயருறு 

பவன்‌ ; பிறர்க்கொரு மகிழ்ச்சியுண்டானால்‌ தான்‌ மிகமகிழ்பவன்‌-- 
என்பது மேலே குறித்த ச்லோகத்தின்‌ , பொருள்‌. பிறருடைய 
மகிழ்ச்சியில்‌ மகிழ்பவன்‌ என்றது இருக்கட்டும்‌. “பிறர்‌ துயருறக்‌ 
கண்டால்‌ தான்‌ அபரிமிதமாகத்‌ துயருறுபவன்‌ ' என்றார்களே--இது 
தான்‌ தயாளுவான புருஷனின்‌ மிகச்சிறந்த தன்மை. இங்கு இராம 
னது திருக்குணங்களைக்‌ கூறத்தொடங்கியபோது (ச்லோ. 26). 

“ பஹவோ ந்ருப | கல்யாணகுளு: புத்ரஸ்ய ஸந்தி தே” 
என்று கலியாண குணங்களைச்‌ சொல்லுவதாக மகுடமிட்டுச்‌ சொல்லி 


வருகையில்‌ அக்குணங்களினிடையே பரது:க்கது:க்கித்வமாகிற' 
இக்குணத்தைக்‌ கூறியிருக்கையாலே இது மிகச்சிறந்த நற்குணமே 


யொழியத்‌ தீயகுணமன்றென்பது வெளிப்படை, 

ஆனால்‌ சிலர்‌, துக்கப்படுகையென்பது எவ்விதத்திலும்‌ தீய 
குணமேயன்றோவென்று கலங்கி ஆக்ஷேபங்கள்‌ . செய்வதுண்டு. 
ஸஹஸ்ரநாமத்தில்‌ “விகர்த்தா” என்கிற திருகாமத்திற்கு பாஷ்யம்‌ 


மூன்ருவதுவிை-க: தர்மஜ்ஞ: ? 23 
பத த்த வயப்பட்ட பப்ப ட ப்பட்ட ட டப ட்டட்ட்ட 
அருளிச்செய்யாநின்‌ ற பட்டர்‌ அவர்களது கலக்கம்‌ நீங்க ஆக்ஷேப 
பரிஹாரம்‌ செவ்வனே செய்தராளியிருப்பதால்‌, இங்கு விரிவுவேண்டா. 


அகில ஹேய ப்ரத்யநீக கல்யாண குணநிதியான எம்பெரு 
மானத்‌ துக்கப்படுபவனாகச்‌ சொல்லவே கூடாதென்றும்‌, துக்கப்‌ 
படுவதென்பது ஹேய குணமேயாகுமென்றும்‌ நினைப்பவர்களைச்‌ 
சுருக்கமாகத்‌ தெளிவிக்கிறோமிங்கு. துக்கப்படுவதென்பது இரண்டு 
விதம்‌: ஸ்வார்த்தமென்றும்‌ பரார்த்தமென்றும்‌;--தனக்கொரு கஷ்டம்‌ 
நேர்ந்ததென்று துக்கப்படுவதானது ஸ்வார்த்த துக்கமெனப்படும்‌. 
பிறர்க்கு நேர்ந்த கஷ்டத்தைப்பற்றி துக்கப்படுவதானது பரார்த்த 
துக்கமெனப்படும்‌. முந்தின துக்கத்தை ஹேயகுணமாக நினைக்க 
நியாயமுண்டு. பிந்தின துக்கத்தை [அதாவது பரார்த்த துக்கத்தை] 
ஹேயகுணமாக நினைத்தல்‌ மிகப்பிசகு. குணங்களில்‌ தலையானது 
இதுவேயாகும்‌. உலகத்தில்‌ ஒருவன்‌ துக்கப்படும்போது அந்தத்‌ 
துக்கத்தைக்‌ கண்டுகொண்‌ டிராநின்‌ ற மற்றொருவன்‌ தானும்‌ துக்கப்‌ 
படாமல்‌ வாளாகிடந்தால்‌ அவனைக்‌ கல்நெஞ்சனென் றும்‌ ஈரநெஞ்சு 
இளகெஞ்சு இல்லாதவனென்றும்‌ வசை கூறுகிறோம்‌. பிறர்‌ துக்கிப்‌ 
பதைக்கண்டு பரவசமாக ஒருவன்‌ துக்கிப்பனாகில்‌ அவனை ஈரகெஞ்ச 
னென்றும்‌ இரக்கமுள்ளவனென்றும்‌ பரம தயாளுவென்றும்‌ சொல்‌ 
லிப்‌ புகழ்கிறோம்‌. இவை இன்றாக ஒருவராலும்‌ அபலாபம்‌ செய்ய 
வொண்ணாதவை. ஆகவே கருணையின்‌ பொருளான பரதுக்க 
துத்கித்வமென்பது: மிகச்சிறந்த குணங்களில்‌ முதன்மையாகக்‌ 
கணக்கிடக்கூடியதேயன்றித்‌ தீயகுணமாக ஒருவராலுங்‌ கூறவொண் 
ணாதது. எம்பெருமாளிடத்தில்‌ இக்குணமொன்றை மறுத்து மற்றும்‌ 
பலபல குணங்களை யிசைந்தாலும்‌ பயனில்லை. 


ப்ரக்ருத விஷயத்தில்‌ பூர்வபக்ஷ பரிஹாரம்‌ 


ஆனால்‌ இங்கு ஒன்று சொல்லலாம்‌; பிறர்படும்‌ துயரத்தைப்‌ 
பரிஹரிக்கக்கூடிய சக்தி நமக்கில்லாமையாலே நாம்‌ பிறர்துயரைக்‌ 
கண்டு துயருறுவது ஸஹஜம்‌; ப்ரணதார்த்திறரனென்று பெயர்‌ 
படைத்துப்‌ பரிபூர்ண சக்தியுக்தனான எம்பெருமான்‌ பிறருடைய 
துயரத்தைக்‌ கண்டு தானும்‌ துயருறக்‌ காரணமேயில்லை யென்ன 
லாம்‌. இங்கே அவசியம்‌ தெரிந்து கொள்ளவேண்டிய விஷயங்களைத்‌ 
தெளிவாகத்‌ தெரிவிக்கிறோம்‌. பிறர்படும்‌ துயரத்தைக்‌ கண்டு துய 
ருறுகை என்கிறவொரு தன்மையும்‌, பிறர்படும்‌ துயரத்தை நீக்கத்‌ 
தக்க சக்தியுடைமை என்கிறவொரு தன்மையும்‌ ஒன்றோடொன்று 
முரண்‌ பட்டவையென்‌ று நினைக்கலாகாது ; : அசக்தனே துயருறுவன்‌, 
சக்தன்‌ துயருறமாட்டான்‌ ' என்று நினைப்பது மருள்‌. தன்‌ குழம்‌ 
தைக்கு ஒரு துன்பம்‌ நேர்ந்து விட்டால்‌ அதனை உடனே பரிஹரிக்கக்‌ 
கூடிய சக்தி மாதாவுக்கு இருக்கச்செய்தேயும்‌ அப்படியே அத்துன்‌ 


24 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பத்தை அவள்‌ பரிஹரித்துவிடச்செய்தேயும்‌ “குழந்தைக்குத்‌ துன்பம்‌ 
நேராமல்‌ காக்கவேண்டியது நமது கடமையாயிருந்தும்‌ ஏமாந்து 
போனோமே; அந்தோ! அநியாயமாய்க்‌ குழந்தையைத்‌ துடிக்க ' 
விட்டோமே?!” என்று பலவாறாகக்‌ கதறி வருந்தும்படியைக்‌ காணாதா 
ருண்டோ? 

துச்சாஸனன்‌ கையிலே த்ரெளபதி பரிபவப்பட்டுக்‌ கூவின 
போது, கண்ணபிரான்‌ ஒருவாறு அவளது துயரைத்‌ தீர்த்திருக்கச்‌ 
செய்தேயும்‌ “ஜயோ! அவள்‌ கூவினபோது நான்‌ நேரில்‌ சென்‌ 
நறிருந்து உதவாதொழிந்தேனே, ஐயோ அவளுக்குப்‌ பரிபவம்‌ நேர்ந்து 
அவள்‌ கதறினபின்பு கான்‌ காரியம்‌ செய்தேனேயன்‌ றி முதல்தன்‌ 
னிலே பரிபவமே அவளுக்குண்டாகாதபடி ஜாகரூகனாயிராது 
போனேனே! அவளுக்கு நான்‌ பெரிய கடனாளியாய்விட்டேனே, 
என்‌ பிறப்பு என்னாயிற்று !' எனறு, தன்‌ காவற்சோர்வை நினைத்துத்‌ 
திருவுள்ளம்‌ வேவுண்டு வருந்தினபடியுண்டே ; “ கோவிந்தேதீ யதாக்ரந்தத்‌ 
க்ருஷ்ணா மாம்‌ தூரவாளிநம்‌, ருணம்‌ ப்ரவ்ருத்த மில மே ஹ்ருதயாத்‌ நாபஸர்ப்பதி ” 
என்‌ பதன்றோ கண்ணபிரானுடைய திருவாசகம்‌. 


மடுவின்‌ கரையிலே முதலைதன்னா லடர்ப்புண்ட ஸ்ரீகஜேந்தி 
ராழ்வானுடைய இடரை எம்பெருமான்‌ தீர்த்தருளினானேலும்‌ அவன்‌ 
தான்பட்ட பரிதாபம்‌ பேச்சுக்கு நிலமன்றே. ஆழ்வானும்‌ பட்டரு 
மன்றோ அதையெடுத்துரைத்து உருகினவர்கள்‌. கெட்டேன்‌ ! 
கெட்டேன்‌ !” என்று நொந்துகொண்டே எம்பெருமான்‌ அரைகுலை 
யத்‌ தலைகுலைய ஓடிவந்தானென்கிறார்களே. இங்ஙனே பல்லாயிர 
மெடுத்துக்காட்டத்தக்கவை யுண்டு. இவற்றால்‌ பரதுக்க துக்கித்வ 

பமான எம்பெருமானது காருணிகத்வம்‌ அசைக்கவொண்ணா தபடி 
தேறிகிற்கும்‌. இதை ஸ்ரீராமாயணத்தில்‌ அநுபவிக்கலாமிடம்‌ காட்டு 
தும்‌ காண்மின்‌;-- 
வாலி மாண்டபின்பு பெருமாள்‌ காட்டிய கருணை 

பெருமாள்‌ ஸாக்ரீவனுக்காக வாலியைக்‌ கொன்றார்‌; வாலி 
மாண்டபின்‌ ஸாக்ரீவன்‌ மிக வருந்தினான்‌ ; அவனது வருத்தத்தைக்‌ 
கண்டு பெருமாள்‌ ஆற்றகில்லாது தாமும்‌ அபரிமிதமாக வருந்தி 
யழுதாரென்பதைக்‌ கூறுகின்‌ ற வான்மீகி (கிஷ்கிந்‌. 24-24). 

“இத்யேவமார்த்தஸ்ய ரகுப்ரவீர: ச்ருத்வா லசோ வால்யநுஜல்ய தஸ்ய, 

ஸஞ்ஜாதபாஷ்ப: பரவீரணுந்தா ராமோ முஹூர்த்தம்‌ விமநா பபூவ ” 

என்றார்‌. இந்த ச்லோகத்தில்‌ “ ஸஞ்ஜாதபாஷ்ப:” என்றதும்‌ “ முஹூர்த்‌ 
தம்‌ விமநா: பபூவ” என்றதும்‌ கல்கெஞ்சையுமுருக்குஞ்‌ சொற்கள்‌. 
ஸுக்ரீவனுடைய அழுகை ஓய்ந்தும்‌ இராமனுடைய அழுகை ஓய . 
வில்லையென்கிறது “ ஸஞ்ஜாத பாஷ்ப: என்பது. சிலர்‌ உள்ளே பசை 


மூன்ராவதுவிை-க: தர்மஜ்ஞ:? 25 
யில்லாமல்‌ "வெளியில்‌ மாத்திரம்‌ கண்ணீரைவிட்டு துக்காபிநயஞ்‌ 
செய்வதுண்டு. அப்படியல்ல; மதியெல்லா முள்கலங்கி நின்றா 
ரென்கிறது “ராமோ முஹூர்த்தம்‌ விமநா பபூவ' என்பது. மேலே 
இருபத்தைந்தாம்‌ ஸர்க்கத்தின்‌ முதல்‌ ச்லோகம்‌--4 ஸாக்ரீவஞ்‌ 
சைவ தாராஞ்ச ஸாங்கநம்‌ ஸஹலஷ்மண:, ஸமாநசோக: காகுத்ஸ்த: ஸாந்த்வயந்‌ 
இதமப்ரவீத்‌ ” என்பது. வாலியின்‌ மரண த்தினால்‌ தாரைக்கும்‌ அங்க 
தனுக்கும்‌ எவ்வளவு சோகமோ அவ்வளவு சோகம்‌ , பெருமாளுக்கு 
மிருந்ததென்கிறார்‌ முனிவர்‌, *ஸமாந சோக: காகுத்ஸ்த:” என்பதனால்‌. 
அந்த ஸர்க்கத்தின்‌ முடிவிலும்‌ (52) “ஸுக்ரீவேணைவ தீநேக தீகோ 
பூத்வா மஹாபல;, ஸமாநசோக: காகுத்ஸ்த: ப்ரேத கார்யாண்யகாரயத்‌ ” 
என்று அதையே மீண்டும்‌ மொழிகின்றார்‌. 


*இயம்‌ ஸீதா ஸஹதர்மசரீ தவ* என்றதன்‌ விவரணம்‌ 


ஆக, “ ஆந்ருசம்ஸ்யம்‌ பரோ தர்ம:” என்கிற ஸ்ரீராமாயண ப்ர 
மாணத்தின்படி “தர்மஜ்ஞ:' என்பதன்‌ பொருள்‌ விவரிக்கப்பட்டது. 
இனி, ஸீதா விவாஹகாலத்தில்‌ ஜனக சக்ரவர்த்தி கூறிய “ இயம்‌ ஸீதா 
மம ஸாதா” என்கிற ச்லோகத்தில்‌ “ஸஹுநர்மசரீ தவ” என்று சொன்ன 
தின்‌ கருத்திற்கு இணங்கவும்‌ சில நிரூபணங்களைச்‌ செய்வோம்‌. 
நாமெல்லாரும்‌ விவாஹம்‌ செய்து கொள்ளும்போது 4 இமாம்‌ கந்யாம்‌ 
தர்மப்ரஜார்த்தம்‌ வ்ருணீமஹே” என்று சொல்லி [ அதாவது, இந்தப்‌ 
பெண்ணை தர்மானுஷ்டானத்திற்காகவும்‌ ஸந்தான விருத்திக்காகவும்‌ 
பரிக்ரஹிப்பதாகச்‌ சொல்லி]க்‌ கைப்பற்றுகிறோம்‌. நம்போல்‌ 
வாருடைய தர்மானுஷ்டானம்‌ எதுவென்னில்‌, இல்லறம்‌ எனப்படுகிற 
க்ருஹஸ்தாச்ரம: தர்மாநுஷ்டானமே யாகும்‌. இல்வாழ்க்கைத்‌ 
துணைவியாக அமைகின்ற மனை வியோடுகூடி. சாஸ்த்ரோக்தங்களான 
தருமங்களை க்ருஹஸ்தாச்ரமிகள்‌ அனுட்டித்து வருவதுண்டு, இராம 
பிரானுக்கு ஸீதாபிராட்டியை ஜன கசக்ரவர்த்தி கன்யகாதானம்‌ 
செய்யும்போது “ இயம்‌ ஸீதா தவ ஸஹதர்மசர ” [இராமா! நீ அனுட்டிக்‌ 
கும்‌ தருமத்திற்குத்‌ துணேவியாமவள்‌ இந்த ஸீதை] என்று சொல்‌ 
லிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இராமன்‌ அனுட்டிக்கும்‌ தருமம்‌ எது 
வென்று பார்க்கவேணும்‌. ட்‌ இராவணனுக்கு ஹிதோபதேசம்‌ 
செய்யும்போது (ஸுந்தரகா, 21/--20) “விதிதஸல்‌ ஸ ஹி நீர்மஜ்ஞச்‌ 
சரணாகத வத்ஸல்‌:” என்று கூறுகின்றாள்‌. பெருமாளை தர்மஜ்ஞரென்று 
சொல்லி உடனே அதை விவரிக்கிற வார்த்தையாக “சரணாகத வத்ஸல: 
என்றுரைத்தாள்‌. இதனால்‌, இராமபிரான்‌ இவ்வவதாரத்தில்‌ கைப்‌ 
பற்றின தருமம்‌ சரணாகத பரித்ராணமே [அதாவது அடைக்கலம்‌ 
புகுந்தவர்களைக்‌ காத்தருள்வதே] என்று தேறுகின்றது. வேதாந்த 
தேசிகனும்‌ தசாவதார ஸ்தோத்ரத்தில்‌ ராமாவதாரத்திற்கு இட்ட 
ச்லோகத்தில்‌ “ ஸர்வாவஸ்த ஸக்ருத்ப்ரபர்நஜநதா ஸம்ரக்ஷணைகவ்ரதி 


தி 


26 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


தர்மோ விக்ரஹவாந்‌ ” “என்று இந்த மருமத்தை வெளியிட்டுக்கொண்டே 
யருளிச்செய்தார்‌. ப்ரபந்கஜக ஸம்ரகூணமே பெருமாளுக்குப்‌ 
பரமதர்மம்‌. இத்தருமத்திற்குத்‌ துணேவியாகவே பிராட்டி அமைந்‌ 
தாள்‌. ஆனதுபற்றியே திருமந்த்ரார்த்தத்தில்‌ பிள்ளைலோகாசாரியர்‌ 
“ரக்ூதிக்கும்போது பிராட்டி ஸன்னிதி வேண்டுகையாலே இதிலே 
ஸ்ரீஸம்பந்தம்‌ அநுஸந்தேயம்‌ ” என்றும்‌ “ இவள்‌ ஸன்னிதியாலே 
காகம்‌ தலைபெற்றது, அதில்லாமையாலே ராவணன்‌ முடிந்தான்‌ ” 
என்றும்‌ அருளிச்செய்துள்ளார்‌. இது ஸ்ரீராமாயணத்தில்‌ பலபல 
விடங்களிலும்‌ காணப்படுகிறது. கம்பராமாயணம்‌ வாலிவதைப்‌ 
படலத்தில்‌ ஒரு செய்யுளினால்‌ இது நன்கு மூதலிக்கப்படுகிறது. 


_ கம்பர்‌ செய்யுள்‌ காட்டும்‌ பிராட்டியினேற்றம்‌ -- 


“ கோவியல்தருமழுங்கள்‌ குலத்துதித்தோர்கட்கெல்லாம்‌ 
ஓவியத்‌ தேழுதவோண்ணு வுநவத்தா யுடைமை யன்றோ 
ஆவியைச்‌ சனகள்‌0பற்ற வன்னத்தை அமிழ்தின்வந்த : 
தேவியைப்‌ பீரிந்தபின்னைத்‌ திகைத்தனை போலுஞ்‌ செய்கை ” 


இச்செய்யுள்‌ இன்சுவையே வடிவெடுத்தது. பிராட்டி அருகேயில்‌ 
லாமையினால்தான்‌ இராமன்‌ வாலிவதஞ்செய்ய நேர்ந்ததென்கிற 
தத்துவம்‌ இங்கு வெளியாகின்றது. இச்செய்யுளில்‌ “தேவியைப்‌ 
பிரிந்தபின்னைத்‌ திகைத்தனை போலுஞ்‌ செய்கை ” என்றது ஸ்ரீராமா 
யணக்கடலில்‌ மிக முக்யமாகக்‌ கொள்ளத்தக்க மஹாரத்னம்போன்ற 
வொரு சம்பிரதாயப்பொருளை யுணர்த்துகின்றது. அதைச்‌ சிறிது 
விவரிப்போம்‌. பகவத்கீதையில்‌ கண்ணன்‌ தன்னுடைய அவதார ப்ர 
* யோஜனத்தை அருளிச்செய்யுமிட த்து *பரித்ரானாய ஸாதூநாம்‌ விநாசாய ச துஷ்‌ 
க்குதாம்‌* என்கிறான்‌. ஸாதுக்களை ஸம்ரச்ஷிப்பதும்‌ துஷ்டர்களைத்‌ 
தொலைப்பதுமாகிய செயல்களை அவதாரத்திற்குப்‌ பயனாகக்‌ 
கூறியுள்ளான்‌. இவ்விரண்டு செயல்களும்‌ ஸ்ரீராமாவதாரத்தில்‌ 
விசேஷமாக நடைபெற்றிருப்பதை நாம்‌ ஸ்ரீராமாயணமுகத்தினால்‌ 
அறிகிறோம்‌. இதில்‌ அரிய பெரிய விசேஷமொன்‌ றும்‌ தெரியவருகிறது. 
அது யாதெனில்‌; சீதாபிராட்டி இராகவனோடு 'கூடியிருக்குங்காலத்‌ 
தில்‌ எப்படிப்பட்ட அபராதிகளுக்கும்‌ விகாசம்‌ ப்ராப்தமாகிறதில்லை; 
பெருமாள்‌ அவளைவிட்டுப்‌ பிரிந்திருக்கிற காலத்தில்தான்‌ அபராதத்‌ 
தில்‌ குறையநின்‌ றவர்களையும்‌ கண்ணற்றுக்‌ கொலைசெய்து தொலைக்‌ 
கிறார்‌ என்பதேயாம்‌. இது ஸ்ரீராமாயணத்தில்‌ ஆதியோடந்தமாக 
. வுள்ள கதைகளினால்‌ நன்கு தெரிகின்றது. 

பெருமாள்‌ செய்யும்‌ வதமெல்லாம்‌ பிராட்டியில்லாத காலத்திலேயே 


இராமன்‌ முதன்முதலாகச்‌ செய்தது தாடகையினுடையவும்‌ 
ஸுபாஹு முதலிய அரக்கர்களினுடையவும்‌ வதம்‌. முதன்முதலாகப்‌ 


மழூன்ருவதுவில--க: தர்மஜீளு: ? 27 


பெண்கொலை புரிந்தாரென்னு மபவாதம்‌ இற்றைக்கும்‌ அழிந்ததில்லை. 
அப்படிப்பட்ட கொலைத்தொழில்‌ செய்த காலத்தில்‌ பெருமாளுக்குப்‌ 
பிராட்டியின்‌ ஸம்பந்தமுண்டாகவேயில்லை. பிரமசாரியாயிருக்கும்‌ 
போதுதானே மாமுனி வேள்வியைக்‌ காத்தது. அப்போது பிராட்டி 
அருகேயிருந்திருந்தால்‌ தாடகாவதம்‌ நேர்ந்தேயிராது. அவள்‌ 
அருகே யில்லாததுபற்றியே பெருமாள்‌ பெண்கொலையென்றும்‌ 
பாராமல்‌ தாடகாவதம்‌ பண்ண நேரிட்டது. 


பிறகு மிதிலாபுரிக்குச்‌ சென்று பிராட்டியை மணம்‌ புணர்ந்‌ 
தார்‌. அது முதலாகப்‌ பிராட்டியோடு கூடியிருக்கிறவரையில்‌ ஒரு 
கொலைத்தொழிலும்‌ நடந்ததில்லை. தீவ்ரமான அபராதம்‌ செய்தவர்‌ 
களுக்கும்‌ ரக்ஷணம்‌ நேர்ந்திருக்கின்‌ றதேயன் றி, கொலையென்பது 
ஒருவர்க்கும்‌ கிடையாது இதன்மேல்‌ சிலர்‌ சொல்லக்கூடிய ஆக்ஷ 
பங்களையும்‌ பிரசங்கித்துப்‌ பரிஹரிக்கிறோம்‌. 


விராதவதத்தின்‌ மருமமுணர்த்துதல்‌ 


விராதனென்னும்‌ அரக்கனை வதம்‌ செய்தது பெருமாளும்‌ 
பிராட்டியும்‌ கூடியிருந்த காலத்தில்தானே; கரன்‌ தூஷணன்‌ முதலிய 
பதினாலாயிரமரக்கரகளின்‌ வதமும்‌ பிராட்டியோடு கூடியிருக்கும்‌ 
போதுதானே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே, பிராட்டியருகே 
யிருக்கும்போது பெருமாள்‌ ஒருவரையும்‌ வதஞ்செய்ததே கிடையா 
தென்று சொல்லுவது எப்படிப்‌ பொருந்தும்‌? என்று சிலர்‌ கேட்கக்‌ 
கூடும்‌. அவர்களுக்குச்‌ சொல்லுகிறோம்‌ : விராதனுடைய பிரஸ்‌ தாவம்‌ 
ஆரணியகாண்டத்தில்‌ இரண்டாவது ஸர்க்கத்தில்‌ வருகிறது. அங்கே 
கதைப்போக்கு உள்ள விதத்தை நன்கு கவனிக்கவேணும்‌, 


விராதன்‌ வந்ததும்‌ பிராட்டியைக்‌ கொள்ளை கொள்கிறான்‌. 
பிறகு அவளை விட்டுவிட்டு இராமனையும்‌ இலக்குமணனையும்‌ தூக்கிக்‌ 
கொண்டு. வேறோரு வனத்தில்‌ நுழைகிறான்‌. அப்போது பிராட்டி 
தான்‌ தனித்து நின்றுபோனதைக்‌ குறித்துப்‌ புலம்புகிறாள்‌. இவ்‌ 
விஷயம்‌, ஆரணியகாண்டம்‌ மூன்றாவது ஸர்க்கத்தின்‌ முடிவிலும்‌ 
நான்காவது ஸர்க்கத்தின்‌ முதலிலும்‌ ஸ்பஷ்டமாகவுள்ளது. சீதை 
தன்னைத்‌ தனியாக விட்டிட்டு ஸ்ரீராமலக்ஷ்மணர்களை விராதன்‌ 
வேடெரு காட்டுக்குத்‌ தூக்கிச்‌ சென்றபோது “ஓ அரக்கனே ! இனி 
என்னைச்‌ செந்நாய்களும்‌ புலிகளும்‌ சிறுத்தைகளும்‌ கொன்று தின்று 
விடுமே; அவ்விருவரையும்‌ விட்டு என்னைக்‌ கொண்டுபோகலாகாதா?' 
என்று கதறுகின்றாள்‌. இதனால்‌ விராதவதம்‌ செய்யப்படுகிற காலத்‌ 
திலும்‌ இடத்திலும்‌ பிராட்டியின்‌ ஸன்னிதானமில்லையென்பது 
ஸ்பஷ்டமாகத்‌ தெரிகின்றது. 


28 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இங்கு மற்றொரு விஷயம்‌ முக்கியமாகக்‌ கவனிக்கத்தக்க 
துண்டு; ராமலக்ஷ்மணர்கள்‌ விராதனை எவ்வளவு நலிந்தும்‌ அவன்‌ 
மடியவேயில்லை. இதனை வான்‌ மீகிமுனிவரே கூறுகின்றார்‌-- 


*ஸ வித்தோ பஹுரீர்‌ பானே: கட்காப்யாஞ்ச பரிக்த:, 
நிஷ்பிஷ்டோ பஹுதா பூமெள ந மமார ஸ ராஷள:* 


என்றார்‌. பல அம்புகளைப்‌ பிரயோகித்தும்‌, இருவரும்‌ இரண்டு கத்தி 
களினால்‌ வெட்டியும்‌ தரையில்‌ தள்ளிப்‌ பலவாறு உதைத்துங்கூட 
அவ்வரக்கன்‌ மரணமடையவேயில்லை--என்பது மேற்குறித்த சுலோ 
கத்தின்‌ கருத்து. ்‌ 

பிறகு அவன்‌ எவ்வாறு மரணமடைந்தானென்னில்‌; அவன்‌ 
தனது வரலாறுகளைத்‌ தானே சொல்லிக்கொண்டு “இராமா! இப்‌ 
பொழுது உன்னால்‌ நான்‌ ஒரு சாபத்தினின்று விடுபட்டவனாயினேன்‌ ; 
என்னைப்‌ பள்ளம்வெட்டிப்‌ புதைத்துவிடு' என்றான்‌. பிறகு அவ்‌ 
விதமே செய்யப்பட்டிருக்கிறது. இதனால்‌, விராதன்‌ தன்‌ வதையைத்‌ 
தானே வேண்டிச்‌ செய்வித்துக்கொண்டானென்பது விளங்குகின்‌ 
றது. இதுவும்‌ பிராட்டியின்‌ முன்னிலையில்‌ நடைபெற வில்லையென்‌ 
றும்‌ தெரிகின்றது. ஆகவே, விராதவதச்‌ செய்தியை யெடுத்துக்‌ 
கொண்டு செய்யும்‌ ஆதேபம்‌ வலியற்றதென்று காட்டப்பட்டது. 


கரதூஷணுதிவதத்தின்‌ மருமமுணர்த்துதல்‌ 

இனி, பிராட்டியின்‌ முன்னிலையிலேயே கரகுரஷணாதிகளின்‌ 
வதம்‌ நடந்திருக்கின்றதேயென்கிற ஆக்ஷேபத்திற்குப்‌ பரிஹாரம்‌ 
கேண்மின்‌ : ஜனஸ்தானத்து ராக்ஷசப்‌ பெருஞ்சேனைகள்‌ இராமனைக்‌ 
கிட்டிவந்தபோது இராமன்‌ லக்ஷ்மணனை நோக்கிக்‌ கூறியதாவது 
: லக்ஷ்மணா ! நீ வில்லையும்‌ அம்புகளையுங்‌ கொண்டு சீதையுடன்‌ அப்‌ 
பால்‌ போய்விடு; அதோ மரங்களால்‌ மறைக்கப்பட்டு நுழையக்‌ 
கூடாமலிருக்கின்ற குகைக்குள்‌ .சதையையு மழைத்துக்கொண்டு 
சென்று அவளைக்‌ காத்துக்கொண்டிரு; தாமதம்‌ செய்யாமல்‌ 
விரைந்துசெல்‌. இத்தனை யரக்கர்களையும்‌ நீயே வதைக்கவல்லையாயி 
னும்‌ இப்பொழுது நானே இவர்களையெல்லாம்‌ கொலைசெய்யக்‌ 
கருதியிருக்கின்றேனாதலால்‌ நீ சீதையுடன்‌ இவ்விடம்விட்டுப்‌ .புறப்‌ 
பட்டுப்‌ போய்விடு' என்று. அதன்‌ பிறகு லக்ஷ்மணன்‌ சீதையுடன்‌ 
சென்று குகைக்குள்‌ நுழைந்தபின்பே இராமன்‌ கவசங்களைத்தரித்து 
வில்லையும்‌ அம்புகளையுமெடுத்துக்கொண்டு போர்புரிய எழுந்தனன்‌ 
என்று ஆரணியகாண்டத்து இருபத்து நான்காவது ஸர்க்கத்தில்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. “தஸ்மாத்‌ க்குஜீத்வா வைதநேலும்‌ சரபாணீர்‌ தநுர்தர;, 
குஹாமாச்ரய சைலஸ்ய துர்க்கம்‌ பாதபஸங்குலாம்‌, ப்ரதீகூலீதுமிச்சாமி ந ஹி வாக்ய 
மிதம்‌ த்வயா, சாபிதோ மம பாதாப்யாம்‌ கம்யதாம்‌ வத்ஸ மா சிரம்‌... தல்மிந்‌ ப்ரளிஷ்டே 


முன்றாவதுவினாக௧: தர்மஜ்ஞ: ? 29 


து ருஹாம்‌ லக்ஷ்மணே ஸஹ ஸீதயா* என்கிற (வான்மீகி) ச்லோகங்கள்‌ 
காணத்தக்கன. இதுகொண்டே வேதாந்த்தேசிகர்‌ ரகுவீரகத்யத்‌ 
தில்‌ கரவதத்தைக்கூறும்‌ பிரகரணத்தில்‌ *அஸஹாய தர!* என்றது. 
ஆகவே, பிராட்டியின்‌ ஸன்னிதானமில்லாதவிடத்தேதான்‌ கரதூஷ 
ணாதிகளின்‌ வதம்‌ நடந்ததென்பது விளங்கிற்று. 
மாரீசவதத்தில்‌ அருமையானதொரு மருமம்‌ 

இதற்கடுத்தபடியாக மாரீசவதம்‌ நடந்திருக்கிறது. அப்‌ 
போது பிராட்டியைவிட்டுப்‌ பெருமாள்‌ (மாரீசன்‌ பின்னே) நெடுந்‌ 
தூரமெழுந்தருளி யிருக்கிருரென்பது அனைவருமறிந்த விஷயம்‌. 
அவனை வதைக்கவேண்டியிருந்தபடியாலும்‌, பிராட்டி அருகேயிருந்‌ 
தால்‌ அவன்‌ 'வதம்பெறமாட்டானாகையாலும்‌, இதற்காகவே அவனை 
வெகுதூரம்‌ கொண்டுபோனார்‌ பெருமாள்‌ என்கிற மருமமும்‌ இங்கு 
உணரத்தக்கது. 

சூர்ப்பணகா பங்கத்தின்‌ மருமம்‌ 

விராதவதத்திற்கும்‌ கரதூஷணாதிவதத்திற்குமிடையில்‌ சூர்ப்‌ 
பணகாபங்கம்‌ நடந்திருக்கின்றது. பெருமாள்‌ தூடகையை வதஞ்‌ 
செய்ததுபோல்‌ சூர்ப்பணகையையும்‌ வதஞ்செய்து முடித்திருக்க 
லாம்‌. அப்படிச்‌ செய்திருக்குமளவில்‌, மேலே பெருந்தீங்கு விளையா 
மலுமிருக்கும்‌. 'அவளை அங்கபங்கஞ்செய்து உயிரோடு விட்டதனா 
லன்றோ அவள்‌ இலங்கையிற்சென்று முறையிட்டுச்‌ சீதையின்‌ 
அபஹாரத்திற்குக்‌ காரணமாயினள்‌. அவளைப்‌ பஞ்சவடியிலேயே 
குழிவெட்டிப்‌ புதைத்திருந்தால்‌ மிகவும்‌ நலமாயிருக்குமே. ஸமர்த்த 
ரான பெருமாள்‌ ஏன்‌ அது செய்யவில்லையென்று கேட்கில்‌, பிராட்டி 
அருகேயிருக்ததே இதற்குஇடையூருயிற்றென்பது முக்கியஹேது. 

முக்கியஹேது ' என்கையாலே அமுக்கியஹேதுவுமொன்‌ 
றுண்டென்று தெரியவருமே; அதுவென்‌ என்னில்‌ ; தாடகாவதத்தை 
விச்வாமித்திர முனிவர்‌ கட்டளையிட்டபடியாலே செய்தார்‌; அங்ஙனம்‌ 
சூர்ப்பனகையின்‌ வதத்தைக்‌ கட்டளையிட யாருமில்லாமையினால்‌ 
அது நடைபெறவில்லை என்பதேயாம்‌. இதுவுமொரு ஸமாதான 
மெனினும்‌ பிராட்டி அருகேயிருந்ததே வதஞ்செய்யாமைக்கு முக்கிய 
காரணமென்று கொள்ளத்தக்கது. 


வாலிவத விசேஷ விளக்கம்‌ 


பிராட்டி பெருமாளை விட்டுப்பிரிந்து இலங்கை புக்கபின்பு, 
வாலிவதமென்கிற மிகப்பெரிய காரியம்‌ நடந்திருக்கின்றது. இது 
நியாயமா அநியாயமா? என்கிற விசாரணை இற்றைக்கும்‌ அருது 
நிகழ்ந்துவருகின்றது. வேதாந்ததேசிகர்‌ ஸங்கல்ப ஸூர்யோதயத்‌ 
தில்‌ *நிரவதிருணக்ராமே ராமே* என்னும்‌ ச்லோகத்தில்‌ இதைச்‌ சுட்டிக்‌ 


30 - ஸ்ரீராமாநுஜன்‌—அபூர்வ ராமாயணம்‌ 


காட்டியுமிருக்கிறார்‌. வாலிவதம்‌ நியாயமானதே என்று பண்டிதர்கள்‌ 
எவ்வளவு பொருத்தமான ஸமாதானங்கள்‌ சொன்னாலுங்கூட, அதை 
ஏற்றுக்கொள்வது மேட்டுமடையாகவே காண்கிறது. 

“என்னை எப்படி நீ கொன்றாய்‌ ?” என்று வலிதாக ஆதே 
பித்த வாலிதானே தன்னை வதம்‌ செய்ததற்குப்‌ பொருத்தமான 
காரணமிருப்பதைக்‌ கண்டுபிடித்துத்‌ தானே கூறிவிட்டதாகக்‌ கம்பர்‌ 
எழுதிவைத்துள்ளார்‌ ; *தேவியைப்‌ பிரிந்த பின்னைத்‌ திகைத்தனை 
போலுஞ்‌ செய்கை* என்பதே அது. “இராமா! இப்போது 
பிராட்டி அருகேயிருந்தாளாகில்‌ அநீதியான இவ்வதத்தை நீ செய்‌ 
திருக்கமாட்டாய்‌ ; அவள்‌ அருகிலில்லாதது காரணமாகவே இது 
செய்யத்துணிந்தாய்‌' என்று வாலி கூறினவிது மிகப்பொருத்த 
மாகவே யுள்ளதன்றோ! இதுவொரு சமத்காரமான வார்த்தை 
போலும்‌ என்று நினைக்காமல்‌, இதுதான்‌ பரமார்த்தம்‌ என்றே 
நினைக்கத்தக்கதன்றோ. பிராட்டி அருகேயில்லாத சமயங்களில்‌ நடந்த 
வரலாறுகளை ஆராய்வதுபோலவே அவள்‌ அருகேயிருக்கும்‌ சமயங்‌ 
களில்‌ நடந்த வரலாறுகளையும்‌ ஆராயவேணும்‌. 


காகத்தைக்காத்த கதையின்‌ மருமங்கள்‌ 


சூர்ப்பணகையின்‌ விஜயமொன்று கீழே தெரிவிக்கப்பட்டது. 
"அதற்கும்‌ முந்தியதான காகத்தின்‌ கதையைக்‌ கொள்வோம்‌. இது 
சித்திரகூட மலைச்சாரலில்‌ நடந்தது. அயோத்யாகாண்டத்தில்‌ 
கூறப்படவேண்டிய கதை இது. ஆனால்‌, இது அங்குக்‌ கூறப்பட 
வில்லை. சுந்தரகாண்டத்தில்‌ முப்பத்தெட்டாவது சர்க்கத்தில்‌ 
பிராட்டி அனுமானிடம்‌ அடையாளமாகச்‌ சொல்லியனுப்புவதாக 
அமைந்துளது. அங்குச்‌ சொல்லப்பட்டிருக்கிறவிதம்‌ யாதெனில்‌ ; 
ஒ அனுமானே ! முன்பு சித்திரகூட பர்வதத்தின்‌ வடகிழக்கு மூலையி 
லுள்ள தாழ்வரையில்‌ ஏகாந்தமானதோரிடத்தில்வாழ்ந்திருக்குங்கால்‌ 
ஒரு சம்பவம்‌ நிகழ்ந்தது. ஒரு சமயம்‌ நான்‌ விளையாடிக்‌ கனைப்புற்று 
இராமனது மடியில்‌ உட்கார்ந்திருக்கையில்‌, ஒரு காகம்‌ மாமிசத்தின்‌ 
விருப்பத்தினால்‌ என்‌ மார்பினிடையில்‌ மூக்கால்‌ குத்தியது. நான்‌ 
எவ்வளவு அதட்டியோட்டியும்‌ அது போகாமல்‌ என்‌ தனங்களைக்‌ குத்‌ 
இக்கொண்டு அங்கேயே மறைந்திருந்தது. அதைக்கண்டு இராமன்‌ 
என்னைப்‌ பரிகசிக்கையில்‌ நான்‌ வெட்கமும்‌ கோவமும்‌ காட்டினேன்‌. 
பிறகு ராமன்‌ என்னை நல்வார்த்தைகளால்‌ சமாதானப்படுத்தினன்‌. 
நான்‌ இளைப்புற்று இராமனது மடியில்‌ படுத்துறங்கினேன்‌. 

தூக்கந்தெளிந்து நானெழுந்திருக்கையில்‌ இராமனும்‌ என்‌ 
மடிமேல்‌ படுத்துக்‌ கண்வளர்ந்தருளினான்‌. அப்பொழுது அக்காகம்‌ 
மீண்டும்‌ அவவிடம்‌ வந்து எனது மார்பினிடையில்‌ அதிகமாகப்பீறிப்‌ 
புண்படுத்தியது. அந்தப்‌ புண்ணினின்று பெருகிய ரத்தத்தினால்‌ 


ம்தான்‌ அது பட அ்லல் த் துக்கமும்‌ த்துல தட அ்ற்தித் அஸ்க க வ நாளி பல. அுக்ற ங்கள்‌ பிப தத்தா பககம்‌ பள்‌ சு இல்ன ச மக்க நக்க தலதான்‌ தொன்‌ கட னா நர்த்தனம்‌ அன்‌ எட ட்ட அன்டு பதர அ கா வபர்‌ அக்கினி நிங்க பந்தட்க அங்க திட அங்கிட்டு அட்ட னல்‌ ப பண்ட்‌ க்கட மறு வ பத்திக்‌ வண்ட சன்‌ தடட ரக்‌ நம்‌. 


தத்துக்‌ கரவ வ்‌ நன்பன்‌ அட்டர்‌ 


மூன்றாவதுவிை-க: தர்மஜஞ: ? 31 


ராமன்‌ நனைந்தனன்‌. பிறகு என்னாலெழுப்பப்பட்ட இராமன்‌ எனது 
கஷ்டத்தைக்‌ கண்டு மிகச்சீறித்‌ தனது தர்ப்பாஸனத்தினின்‌ று ஓர்‌ 
தர்ப்பத்தை யெடுத்து அதைப்பிரமாஸ்திர மந்திரத்தினால்‌ மந்திரித்து 
அக்காகத்தின்மேலெய்தனன்‌. அக்காகம்‌ இந்திரனது மகனாம்‌. அவ 
னைப்‌ பிரமாஸ்திரம்‌ ஆகாயத்தில்‌ துரத்திக்கொண்டேபோயிற்று. 
அக்காகம்‌ தன்னை எவரேனும்‌ காப்பாற்றுவாரென்று மூவுலகும்‌ திரிந்‌ 
தது; தந்‌ைத தாயர்‌ தேவர்‌ முனிவர்‌ முதலிய யாவரும்‌ கைவிட்ட தனால்‌ 
முடிவில்‌ இராமனிடமே வந்துசேர்ந்தது. சரண்யனான ராமன்‌ கருணே 
யினால்‌ கொல்லாது விட்டனன்‌; ஆனாலும்‌ தனது பிரமாஸ்திரம்‌ 
வீணாகாதாகையால்‌ அக்காகத்தின்‌ விருப்பத்தின்படி அதன்‌ வலது 
கண்ணைக்‌ குருடாக்கி உயிரோடு விட்டனன்‌ ; பிறகு காகம்‌ தன்னிருப்‌ 
பிடம்‌ சென்று சேர்ந்தது என்றிங்ஙனே பிராட்டி கூறியதாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


காகத்தைக்காத்த கதையில்‌ புராணபேத நிரூபணம்‌ 


இக்கதையான து பாத்மபுராணத்தில்‌ சிறிது வாசிபடக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. “ந சாப்யுபாரமந்‌ மாம்ஸாத்‌ பக்ஷ்யார்த்தி பலீபோஜந: ப்க்ஷ்க்குத்தநந 
காகேந* என்று ஸ்ரீராமாயணத்தில்‌ காகம்‌ மாம்ஸபகஷண த்தில்‌ ஆசை 
யினால்‌ வந்ததாகவாயிற்று சொல்லப்பட்டது; பாத்மத்திலோவென்‌ 
னில்‌ ; “ல த்நஷ்ட்வா ஜானகீம்‌ தத்ர கந்தர்ப்ப சரபீடித;; விததார நவகஸ்‌ தீக்ணை: 
பீதோத்நத பயோத0ர௭* என்று காகனும்‌ இராவணனைப்போல்‌ காமபீடி த 
னாகவே வந்து அபசாரப்பட்டனனாகச்‌ சொல்லிற்று. 


இவ்வரலாற்றைப்‌ பிராட்டி தன்‌ திருவாக்கினால்‌ அனுமானிடம்‌ 
சொல்லும்போது காமபீடிதனாய்‌ வந்தானென்று சொல்ல நாணி 
மாம்ஸார்த்தியாய்‌ வந்தானென்று மறைத்துச்சொல்லி யிருப்பதாக 
நினைக்க இடமுள்ளது. 


அன்றியும்‌, பிராட்டி தானே காகத்தின்‌ தலையையெடுத்துப்‌ 
பெருமாள்‌ திருவடியோடே சேர்த்து சரணாகதி செய்ததாகக்காட்டி 
இவனை ரட்சித்தருளவேணுமென்று இராமனை வேண்டின தாகப்‌ 
பாத்மபுராணத்தில்‌ ஸ்பஷ்டமாகக்‌ கூறப்பட்டுள்ளது; அவ்விடத்து 
ச்லோகங்கள்‌ இவை ;*புரத: பதிநம்‌ தேவீ தரண்யாம்‌ வாயஸம்‌ ததா, தச்சிர: 
பாதயோல்‌ தஸ்ய பயோறயாமாஸ ஜாநக்‌, ப்ராணஸம்சயமாபந்நம்‌ த்துஷ்ட்வா ஸீதாத 
வாயஸம்‌, த்ராஹி த்ராஹிதி பர்த்தாரம்‌ உவாச தயயா விபும்‌* என்று, -: 


இவ்வுண்மையைப்‌ பிராட்டி (ஸ்ரீராமாயணக்தில்‌) சொல்லா 
தொழிந்தது ஏனென்னில்‌; அங்குத்‌ தன்னுடைய பெருமையைச்‌ 
சொல்லிக்கொள்ளவேண்டிய அவச்யமில்லையன்ரோ காகத்தை 
ரட்சிக்கும்படி நான்தான்‌ செய்தேன்‌ ' என்று அவ்விடத்தில்‌ தெரி 


32 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


விப்பதில்‌ சுவையில்லையே. ஆனாலும்‌, இவ்விஷயத்தை ஒருவாறு 
காட்டியிருக்கின்றாள்‌ ; எப்படியென்னில்‌, “ வதரர்ஹமபி காகுத்ஸ்த: க்ருபயா 
பர்யபாலயத்‌ ” என்றவிதில்‌ : க்நபயா' என்கிற சொல்‌ கவனிக்கத்தக்கது. 
இராமன்‌ தன்னுடைய க்ருபையினாலோட்சித்தானென்ப து மேலெழுந்த 
பொருள்‌. க்ருபா என்பது பிராட்டிக்கு வாசகம்‌. “ லக்ஷம்யா ஸஹ 
ஹ்ருஷீகேசோ தேவ்யா காருண்யகூபயா ” என்றும்‌ “ அநுக்ரஹமயீம்‌ வந்தே 
நித்யமஜ்ஞா தநிக்ரஹாம்‌ ” என்றும்‌ பிராட்டியை க்ருபை தானே 
வடிவெடுத்தவளாகச்‌ சொல்லியிருக்கின்‌ றதன்றோ ! ஆகவே “க்ருபயா 
பர்யபாலயத்‌ ' என்று பிராட்டி சொன்ன.தானது (இராமன்‌ காகத்தை 
வதைசெய்யாமல்‌ காப்பாற்றினது என்னாலேதான்‌ ' என்று வ்யங்க்ய 


மாகத்‌ தெரிவித்தபடி. இதனைத்‌ திருவுள்ளம்பற்றியே திருமந்திரார்த்‌ ' 


தத்தில்‌ பிள்ளைலோகாசாரியர்‌ 4 இவள்‌ ஸன்ளிதியாலே காகம்‌ தலை பெற்றது ” 
என்று அருளிச்செய்தார்‌. 


காகம்‌ தலைபெற்றது பிராட்டி ஸன்னிதியாலே 


பிராட்டி விஷயத்தில்‌ காகாசுரனுடைய அபராதம்‌ வலிதா? 
இராவணனுடைய அபராதம்‌ வலிதா? என்று ஆராய்ந்து பார்க்கு 
மளவில்‌, இராவணனுடைய அபராதம்‌ சிறிது, காகத்தின்‌ ௮பராதமே 
மிகவும்‌ வலிது என்று நிர்ணயிக்கத்‌ தட்டில்லை. திருமேனியை 
நலிந்து உதிரவெள்ளம்‌ பெருகும்படியான மஹாஅபராதத்தை இரா 
வணன்‌ செய்யவில்லையே ! இதை மணவாளமாமுனிகளும்‌ திருமந்தி 
ரார்த்தத்தில்‌ விளங்கக்‌ காட்டியருளினர்‌. பிராட்டியைக்‌ கவர்ந்து 
சென்ற இராவணன்‌ இராமபிரானோடு போர்புரியும்போதும்‌ பிராட்டி 
.யை அசோகவனத்தில்வைத்திடாமல்‌ அருகிலேயேவைத்துக்கொண்டு 
யுத்தம்‌ ஈடத்தியிருந்தானாகில்‌, காகம்‌ போலவே அவனும்‌ உயிர்‌ 
பெற்றே உய்ந்திருப்பன்‌ என்பது நம்‌ ஆசாரியர்களுக்குத்‌ திண்ண 
மான நம்பிக்கை. ஆகவேதான்‌ “ இவள்‌ ஸன்னிதியாலே காகம்‌ தலை 
பெற்றது” என்றவுடனே 4 அதில்லாமையாலே ராவணன்‌ முடிந்‌ 
தான்‌ ” என்றருளிச்செய்தார்‌ பிள்ளலோகாசாரியர்‌. 


ஆக்ஷேப ஸமாதானம்‌ 


பிராட்டி அங்கேயிருந்தால்‌ மாத்திரம்‌ போதுமா? சரணாகதி 
செய்தாலன்றோ பெருமாள்‌ ரக்ஷிக்கக்கூடும்‌. காகம்‌ சரணாகதி 
செய்தபடியாலன்றோ உயிர்‌ பெற்றது. “த்விதா பஜ்யேயமப்யேலம்‌ ந 
நமேயம்‌ து கஸ்யசித்‌ ” என்று ஒருவர்க்கும்‌ தலைவணங்கமாட்டேனென்று 
கண்டிப்பாகக்‌ கூறுகின்‌ ற இராவணன்‌ சரணாகதி செய்யமாட்டானே ; 
அப்படிப்பட்டவனுக்கு அருகே பிராட்டி இருந்துதான்‌ என்ன பய 
னாகும்‌? என்‌ றிப்படி சிலர்‌ கேட்கக்கூடும்‌. 


> 


௪. 


மூன்ரறாவதுவிஐ--௧: தர்மஜ்ளு: ? 33 


காகம்‌ உயிர்பெற்றது பிராட்டியினலேயே 


அவர்களுக்குச்‌ சொல்லுகிறோம்‌. “காகம்‌ சரணாகதி செய்த 

படியினால்தான்‌ உயிர்பெற்றது ' என்று நினைப்பது பொருத்தமற்றது. 

காகம்‌ மூவுலகும்‌ திரிந்தும்‌ எங்கும்‌ கால்பாவிநிற்கஇடம்‌ பெறாமை 

யாலே தரிப்பற்றுக்‌ கீழே விழுந்த வத்தனையேயொழிய, பெருமாள்‌ 

பக்கலில்‌ சரணாகதி செய்யவேணுமென்கிற எண்ணத்தோடு வந்த 

௦ தன்று. “புரத: பதிதம்‌ தேள்‌ தரண்யாம்‌ வாயஸம்‌” என்று பாத்மபுரா 
ணத்தில்‌ ஸ்பஷ்டமாகச்‌ சொல்லிற்று. 


காகம்‌ சரணுகதி செய்ததுண்டா ? 


ஸ்ரீராமாயணத்திலும்‌ “ஸ தம்‌ நிபதிதம்‌ பூமெள” என்று, தரிப்‌ 
பற்றுத்‌ தரையில்‌ விழுந்தமாத்திரமே சொல்லிற்று. ஆளவந்தார்‌ 
ஸ்தோத்ரத்தில்‌ (63) “ரருவர யதபூஸ்‌ த்வம்‌ தாத்ருசோ *வாயலஸ்ய 
ப்ரணத இதி தயாளு:” என்றவிடத்து வியாக்கியான த்தில்‌—வேதாந்த 
தேசிகர்‌-காகம்‌ மகஸ்கரித்து சரணாகதி செய்யவில்லையென்றும்‌ 
கருணாகாகுத்ஸ்‌ தனுடைய திருவுள்ளத்தினலே சரணாகதனாகக்‌ கொள்‌ 
ளப்பட்டதத்தனை என்றும்‌ நன்கு காட்டப்பட்டிருககிறது. *எத்‌ 
திசையுமுழன்றோடி யிளைத்துவிழுங்‌ காகம்போல்‌* என்று அடைக்‌ 
கலப்பத்திலும்‌ அவர்‌ தாமே கூறினர்‌. இனைத்துவிழுந்த வத்தனையே 
யொழிய, சரணாகதி செய்தமையில்லையென்பதே இதன்‌ கருத்து. 

காகம்‌ சரணாகதி செய்ததாகவும்‌ ஒரு யோஜயையுண்டு ; 
அதைக்கொண்டே ஸ்ரீவச£பூஷஜணத்தில்‌ 4 தர்மபுத்ராதிகளும்‌ த்ரெள 
பதியும்‌ காகமும்‌ காளியனும்‌ ” என்று, சரணம்‌ புகுந்தவர்களிலே 
காகமும்‌ சேர்த்துச்‌ சொல்லப்பட்டது. 


சரககைதியின்‌ உண்மைநிலை 

இந்த மருமத்தையும்‌ சிறிது விவரிப்போமிங்கு; சரணாகதி 
யாவது என்ன? என்று விமர்சிக்குமளவில்‌, அதைப்பற்றிப்‌ பலர்‌ 
பலவகையாகக்‌ கூறுவர்‌. “எம்பெருமான்‌ செய்யநினைக்கும்‌ ரக்ஷ 
ணத்திற்கு இடையூருகத்‌ தான்‌ செய்யும்‌ ப்ரவ்ருத்தியிலிருந்து விலகி 
க்‌ நிற்பதே சரணாகதி என்பதும்‌ ஒரு முடிவாகத்‌ தேறியுள்ளது. 
இப்படிப்பட்ட சரணாகதிதான்‌ காகத்தினிடத்தில்‌ காணமுடியும்‌. 
இதற்காகப்‌ பெருமாள்‌ காகத்திற்கு உயிர்ப்பிச்சையளித்தாரென்பர்‌. 

காகத்துக்கும்‌ ராவணனுக்கும்‌ வாசி: 
இப்படிச்‌ சொல்வதானால்‌ இராவணனிடத்திலும்‌ இங்ஙனே 
சொல்வதற்குத்‌ தடையில்லை. எப்படியெனில்‌, “இன்று போய்‌ நாகா 
வா” என்று சொல்லி இராவணனுக்குப்‌ பெருமாள்‌ நியமனம்‌ தந்‌ 
தருளும்போது, இராவணனது நிலைமை காகத்தின்‌ நிலைமையோ 
ட 


34 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


டொத்திருந்ததன்றோ ? சசால்‌ சாபஞ்ச முமோச வீர: என்றது போக்கற்‌ 
றுச்‌ செயல்மாண்டுகின்ற நிலையேயன்றோ. 


ஆக, காகத்தினிடத்தில்‌ சரணாகதியென்று சொல்லக்கூடிய 
தான நிலைமை எது காண்கிறதோ, அது இராவணனிடத்திலும்‌ 
காண்‌ பதனாலே மஹாபராதியான காகத்தையே ரக்ஷித்தருளின பெரு 
மாள்‌ அவ்வளவு அபராதமில்லா தவனான ராவணனை அவசியம்‌ 


ரகதித்தேயிருக்க வேண்டும்‌. ஏன்‌ ரக்ஷிக்கவில்லையென் று கேட்டால்‌, * 


பிராட்டி அருகிலிருக்கையா கிற ஒரு வாய்ப்பு காகத்திற்கு இருந்தது ; 


அது இராவணனுக்கு இல்லையே. ஆதலால்தான்‌ ரகதிக்கவில்லை-- 
என்று சொல்லக்‌ குறையில்லையாயிற்று. 


ஆக, இவ்வளவு நிரூபணங்களினால்‌, பிராட்டி இராவணனுக்கு 
உபதேசித்த ஹிதவசனத்தில்‌ “ தர்மஜ்ஞ: சரணாகதவத்ஸல:” என்று கூறி 
யதையும்‌, ஸீதாவிவாஹகாலத்தில்‌ மம ஸாதா ஸஹணுதர்மசரீ தவ” என்று 
ஜ௩கசக்ரவர்த்தி சொல்லியிருந்ததையும்‌ இணக்கி, தேறின ஸாரப்‌ 
ட % 


பொருள்‌ தெளிவிக்கப்பட்டு முடிந்தது. 


4. ௧: க்ருதஜ்ள: ? 
வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ இது நான்காவது வினு. குண 
வான்‌ யாவன்‌ ? வீர்யவான்‌ யாவன்‌ ? தர்மஜ்ஞன்‌ யாவன்‌ ? என்னும்‌ 
மூன்று வினாக்கள்‌ சென்றன. க்ருதஜ்ஞன்‌ யாவன்‌ ? என்கிற இந்த 
நான்காவது வினா இனி விவரிக்கப்படுகின்‌ றது. 


க்ருதக்நனுடைய கொடுமை 
செய்த நன்றியை மறவாதவனுக்கு க்ருதஜ்ஞனென்று பெயர்‌. 


மனிதர்களுக்கு உரிய குணங்களுள்‌ இக்குணமே முதன்மைபெறும்‌. 
£ எந்நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டாம்‌ உய்வில்லை, செய்ந்நன்றி 
கொன்ற மகற்கு” என்பது திருக்குறள்‌. வடமொழியற நூல்களும்‌ 
£த்ருதக்நே நாஸ்தி நிஷ்க்ருதி:” என்று அறைகின்றன. எல்லாப்‌ பாவங்‌ 
களுக்கும்‌ பிராயச்சித்தங்களினால்‌ போக்கடியுண்டு ; செய்ந்நன்றி 
மறக்கை, அல்லது செய்ந்நன்றி கொல்லுகையாகிற பாவமொன்‌ 
றுக்கு மாத்திரம்‌ பிராயச்சித்தம்‌ ஒரு சாஸ்திரத்திலும்‌ காணக்‌ 
இடைச்காதென்றே வடநூலாரும்‌ தமிழ்‌நூலாரும்‌ ஒரு மிடறாகக்‌ , 
கூறியுள்ளார்கள்‌. : 

ஸங்கல்பஸூர்யோதய ஸ்ரீஸூக்தி 


ஸங்கல்பஸூர்யோதய நாடகத்தில்‌ வேதாந்ததேசிகர்‌ இவ்‌ 
விஷயத்தைச்‌ சிறிது விவரித்து மிகவிசித்திரமாகக்‌ கூறியுள்ளார்‌. 


நான்காவதுவிை--க: க்ருதஜ்ஞ:? 35 
*ப்ரதிதம்‌ பாதசிவர்க்கம்‌ க்ருதத்ந ஏகோ ஹி க்ருத்ஸ்நமதிசேதே, தமிமம்‌ கரிய 
மாணக்ந: தமபி துராத்மா கரிஷ்பமாணக்ந:* என்று அங்குள்ள சுலோகம்‌ 
இன்சுவைமிக்கது. இதன்பொருள்‌ கேண்மின்‌; பிறர்செய்த உப 
காரங்களை மறப்பது என்கிற அளவிலே நில்லாமல்‌ உபகாரம்‌ 
செய்தவர்களுக்குப்‌ பிரதியாக அபகாரங்களைச்‌ செய்பவன்‌ க்ருதக்ன 
னெனப்படுவான்‌ ; அவன்‌ பஞ்ச மஹாபாதகிகளிற்காட்டிலும்‌ மேம்‌ 
பட்டவன்‌. என்றைக்கோ செய்து கழிந்த உபகாரங்களை மறப்ப 
தென்பது கிடக்கட்டும்‌; செய்துகொண்டே யிருக்குமுபகாரங்களை 
மறப்பவனும்‌ அவ்வுபகாரங்களுக்குப்‌ பிரதியாகத்‌ தீங்கிழைப்பவனும்‌ 
அவனிலும்‌ மேம்பட்ட பாதகி, இதுவுங்கிடக்க ; * இவர்‌ காளைக்கு 
நமக்கோர்‌ பேருதவி செய்யப்போகிறார்‌ ' என்று தெரிந்துகொண்டு 
முந்தியே அப்பெரியார்க்குத்‌ தீங்கிழைப்பவன்‌ பாதகிகளில்‌ மிக 
மேலானவன்‌ என்றபடி. 

அசேதனங்களிடத்தலேயே க்ருதஜ்ஞுதை காணவெளிது 

க்ருதஜ்ஞ்தை யென்னுங்குணம்‌ வாய்ப்பதரிது. இப்பெருங்‌ 
குணத்தை நாம்‌ அஃறிணைப்‌ பொருள்களிடத்துக்‌ காணமுடியுமே 
யன்‌ றி உயர்திணைப்‌ பொருள்களிடத்துக்‌ காண்பது மிகவுமரிதென்று 
கருதி ஒரு பெரியார்‌ கூறுகிறார்‌--4 நின்று தளரா வளர்‌ தெங்கு 
தாளுண்ட நீரைத்‌ தலையாலே தான்தருதலால்‌ ” என்று. தென்னை 
மரங்களுக்கு நாம்‌ உமிழ்நீர்‌ முதலிய அற்பமான நீர்களை யிடுகிறோம்‌ ; 
இதற்குப்‌ பிரதியாக அவை நமக்கு நல்கும்‌ நீர்‌ மிக மதுரமானதென்‌ 
பதைக்‌ காணாநின்றோம்‌. இத்தகைய க்ருதஜ்ஞதாகுணம்‌ உலகில்‌ 
சில வயக்திகளிடத்தில்தான்‌ காணமுடியும்‌. இராமபிரானிடத்துக்‌ 
காணுமிக்குணம்‌ லோகோத்தரமான து. 

இராமபிரானது க்ருதஜ்ஞதையின்‌ ப்ரஸ்தாவம்‌ 

அயோத்யா காண்டத்தில்‌ (1--11)--“ததஞ்சிதுபகாரணே க்ருதே 
நைகேந துஷ்யதி, நஸ்மரத்யபகாரானாம்‌ சதமபி ஆத்மவத்தயா.” என்‌ றுள்ள 
ச்லோகமானது இராமபிரானுடையதான இக்குணத்தை நன்கு 
வெளியிடுகின்‌ றது. ஏதேனு மொருவிதத்தில்‌ யாரேனும்‌ ஒருதவி 
செய்தாலும்‌ அதனால்‌ எப்போதும்‌ உள்ளம்‌ பூரித்திருப்பதாகவும்‌. 
நூற்றுக்கணக்கான தீங்குகளிழைத்தாலும்‌ அவற்றைச்‌ சிறிதும்‌ 
நெஞ்சிற்‌ கொள்வதில்லையாகவும்‌ இந்தச்லோகத்தில்‌ ஸ்ரீராமகுணாதி 
சயம்‌ கூறப்பட்டுள்ளது. இதில்‌ கதஞ்சித்‌ என்று முன்னம்‌ பிரயோ 
கிக்கப்பட்டுள்ள பதம்‌ குறிக்கொள்ளத்தக்கது. உபகாரம்‌ செய்ய 
வேணுமென்கிற எண்ணத்தோடு செய்கையன்‌ நியே அபுத்திபூர்வக 
மாகச்‌ செய்ததாயிருந்தாலும்‌ அதையும்‌ (பேருதவியாகக்கொண்டு 
மகிழ்பவனாம்‌ இராமன்‌. கெஞ்சாரவே நூற்றுக்கணக்கான தீங்குகள்‌ 
செய்யினும்‌ அவற்றை நெஞ்சிற்‌ கொள்ளானாம்‌. 


596 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இராமனது க்ருதஜ்ஞதை கண்டவிடம்‌ 


இப்பெருங்குணத்தை நாம்‌ ஸ்ரீராமாயணத்தில்‌ எங்கே கண்‌ 
டோமென்னில்‌ ; பல விடங்களிற்‌ கண்டாலும்‌ சிலவிடங்களையே இங்‌ 
கெடுத்துக்காட்டுவோம்‌. ஆனால்‌, இங்கு முன்னம்‌ ஒன்று சொல்ல 
வேண்டியதாகிறது; “வெறிதேயருள்‌ செய்வர்‌” என்று ஆழ்வா 
'ரருளிச்செய்தபடி ஒன்றுமே செய்யா தவர்கட்குங்கூட மிகச்‌ சிறந்த 
அருளைச்‌ செய்யுமியல்வினனான இராமன்‌ ஒன்று செய்தவர்களுக்கு 
உகந்திருக்கிறானென்றால்‌ இது வியப்போ? இது பாராட்டத்தக்க 
தொரு குணமாகுமோ? ஆகாதுதான்‌. ஆனாலும்‌, இராமன்‌ தன்னை 
ஒரு மனிதனாக நடித்துக்காட்டினனாதலால்‌, “ உலகில்‌ மனிதர்களிடத்‌ 
துக்காணுங்‌ குணங்களெள்லாம்‌ இராமபிரானிட த்து உள்ளன ' என்று 
காட்டவேண்வெது ப்ராப்தமாகிறபடியால்‌ அந்த முறையில்‌ காட்டலா 
மன்றோ. கேண்மின்‌; குரக்கரசனான சுக்ரீவனிடத்திலும்‌. அரக்கர்‌ 
கோமானான விபீடணனிடத்திலும்‌ இராமபிரான்‌ காட்டியருளின திரு 
வருள்‌ வாயாற்‌ சொல்லவொண்ணாதது, நெஞ்சாலும்‌ நினைப்பரிது. 
இதற்கடாக அவர்கள்‌ செய்தநன்றி யாதென்று பார்க்குமளவில்‌, 
விபீஷணன்‌ சரணாகதி செய்தானென்றாவது சொல்லத்‌ தக்கதாக 
வுள்ளது; ஸுக்ரீவனிடத்திலோ வென்னில்‌ அதுவுமில்லை ; “்‌ லோகநாத: 
புரா பூத்வா ஸுக்ரீவம்‌ நாதமயிச்சதி ” என்றும்‌ “ ஸாக்ரீவம்‌ சரணம்‌ கத:” என்று 


முள்ள பிரமாணங்களின்படி . இராமன்‌ ஸாக்ரீவனைச்சரணம்‌ புக்க. : 


தாகக்‌ காண்கிறோமேயல்லது சுத்ரீவன்‌ இராமனைச்‌ சரணம்புக்கதாக 
இல்லை. ஆனாலும்‌, இராமபிரானது திருவுள்ளத்தினால்‌ சுக்ரீவன்‌ 
பேருதவி செய்தானாகக்‌ கொளளப்பட்டான்‌ ; அவ்வுதவி யாதெனில்‌ ; 
இராமன்‌ சீதையைப்‌ பிரிந்து மிகவருந்தி இன்னது செய்வதென்று 
தோன்றாமல்‌ சென்‌ றுகொண்டிருக்கையில்‌ “ பம்பாதீரே ஹநுமதா ஸங்கதோ 
வாநரேண ஐ” என்னும்படி பம்பைக்கரையில்‌ அனுமன்‌ வந்து சந்தித்‌ 
தனனன்றோ ; இது சுக்ரீவனது கட்டளையினால்‌ தானே நிகழ்ந்தது. 
அனுமன்‌ இராமனிடம்‌ வந்து சேர்ந்ததும்‌ “கான்‌ சுக்ரீவனால்‌ அனுப்‌ 
பப்பட்டு இவ்விடம்‌ வந்தேன்‌ உங்களைக்‌ காண' என்றே சொல்லி 
யிருக்கின்‌ றனன்‌. இத்தகைய மஹாகுணசாலியான ஆஞ்சகேயனை 
யனுப்பினது ஸுகரீவன்‌ தன்னுடைய காரியத்திற்காகவாயினும்‌, 
இராமன்‌ அங்ஙனம்‌ கொள்ளாது அதனைத்‌ தனக்குச்செய்த பேருதவி 
யாகக்‌ கொண்டே சுக்ரீவனிடத்துப்‌ பேரருள்‌ புரிந்தனன்‌. விபீடணன்‌ 
“ஹர்கலோகசரண்யாய ராகவாய மஜாத்மநே”' என்று சொல்லிக்கொண்டு 
தன்னிருப்பிடந்‌ தேடிவந்த வொரு சிறிய செயலையே பேருதவியாகக்‌ 
கொண்டு அவனிடத்து மிக்கபரிவு காட்டியருளினன்‌ இராமன்‌. 
அந்தப்‌ பரிவு எப்படிப்பட்ட தென்பதை ஸ்ரீவசநபூஷண த்தில்‌ ஒரு 
வாக்யத்தில்‌ காணலாம்‌; அதாவது--(225]. ்‌ 


நான்காவ துவிை-க: க்ருதஞ்ஜ: ? 37 


விபீஷணனை ராவணன்‌ *குலபாம்ளநம்‌* என்ன்‌ ; பெருமாள்‌ 

இக்ஷ்வாகு வம்ச்யராக நீனைத்து வார்த்தை யருளிச்‌ செய்தார்‌.” 
என்பது. இராமன்‌ விபீடணனை இக்ஷ்வாகுவம்சத்தவர்களுள்‌ ஒரு 
வனாகத்‌ திருவுள்ளம்பற்றி வார்த்தையருளிச்‌ செய்தானென்பது 
ஸ்ரீராமாயண த்தில்‌ எங்கே காண்கிறதென்னில்‌ ; விபீடணனை இராம 
பிரான்‌ அங்கீகரித்த பிறகு இலங்கையிலுள்ளாருடைய பலாபலங்‌ 
களைச்‌ சொல்லுமாறு வினவுகின்ற இராமன்‌ ““ஆக்க்யாஜி மம தத்வேந 
ராக்ஷ்ஸாநாம்‌ பலாபலம்‌ ” என்றான்‌. ராக்ஷஸர்களின்‌ பலாபலத்தை உள்ள 
படி எனக்குச்‌ சொல்லு, என்பது இதன்‌ பொருள்‌. *விபீஷணா/ உன்‌ 
னினத்தாருடைய பலாபலங்களைச்‌ சொல்லு' என்றோ “ராவண 
னுடைய பலாபலங்களைச்‌ சொல்லு' என்றோ சொல்லவேண்டு 
மிடத்து அப்படிச்சொல்லாமல்‌ “ராக்ஷஸர்களின்‌ பலாபலங்களைச்‌ 
சொல்லு ' என்றதானது விபீடணனை ராக்ஷஸஜாதியில்‌ வேறுபடுத்‌ 
திக்காட்டியேதீரும்‌ என்று ஆசார்யர்கள்‌ திருவுள்ளம்பற்றினர்‌. 
“செல்வ விபீடணற்கு வேறாக நல்லானை * என்கிறார்‌ திருமங்கை 
யாழ்வார்‌ பெரிய திருமொழியில்‌. இராமனுக்கு மற்ற பக்தர்கள்‌ 
யாவரும்‌ ஒரு தட்டு, விபீஷணாழ்வான்‌ தனித்தட்டு என்பது இப்‌ 
பாசுரத்தின்‌ கருத்து. 

*நஸ்மரத்யபகாராணும்‌* என்றதில்‌ சங்காஸமாதானங்கள்‌ 


ஆக, விபீடணன்‌ சுக்ரீவன்போல்வார்‌ செய்த செயல்களைக்‌ 
கனத்ததாகக்‌ கொண்டு அவர்களுக்கு நன்மை புரிந்த விஷயம்‌ நிற்க; 
“பிறர்‌ எவ்வளவு அபகாரங்கள்‌ செய்தாலும்‌ அவற்றைச்‌ சிறிதும்‌ 
நினைப்பதில்லை ' என்று இதுவும்‌ ஒரு பெருங்குணமாக இராமனுக்‌ 
குச்‌ சொல்லப்பட்டிருக்கின்‌றதே ! சுக்ரீவன்‌ விஷயத்தில்‌ இது மாறு 
பாடாகக்‌ காண்கிறதே; எங்ஙனேயெனின்‌ ; வாலியை வதைத்துச்‌ 
சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகஞ்செய்து, கார்காலம்‌ நீங்னெவுடனே 
வானரசேனைகளைத்‌ திரட்டிக்கொண்டு வருமாறு கட்டனையிட்டு 
அவனைக்‌ கிஷ்கிந்தைக்குப்‌ போகவிட்டனன்‌ இராமன்‌. போனவவன்‌ 
மன்மதலீலைகளில்‌ கால்தாழ்ந்திருந்ததனால்‌ கெடு தவறிப்போனதை 
நினையாமலேயிருந்தான்‌. அப்போது இராமன்‌ இளையோனை நோக்கிக்‌ 
கூறுகின்‌ றனன்‌ ;. (லக்ஷ்மணா! அரசர்கள்‌ போர்க்குப்‌ புறப்பட 
வேண்டு மிக்காலத்தில்‌ சுக்ரீவன்‌ என்னை அடியோடு மறந்து வாளர : 
கிடக்கின்‌ றனனே ; செய்ந்நன்றி மறந்த காதுகனல்லவா அவன்‌ ; நீ 
உடனே அவனிடஞ்‌ சென்று நான்‌ சொன்னதாக இங்ஙனம்‌ கூறுவா 
யாக; செய்ந்நன்‌ றி மறந்த பாபிஷ்டன்‌ புருஷர்களில்‌ கடையானவன்‌; 
மாமிசம்‌ தின்னப்பிறந்த ஜந்துக்களுங்கூட அவனது மாமிசத்தைத்‌ 
தின்னாதென்று சொல்லு ; லக்ஷ்மணா ! என்‌ பராக்$ரமத்தை அவன்‌ 
நன்கறிந்திருந்தும்‌ மழைகாலம்‌ சென்ற பின்பும்‌ சிறிதுமச்சமின்‌ றிக்‌ 


38 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமற்பணம்‌ 


காமபரவசனாய்க்‌ கிடக்கறானே ; வாலிசென்ற வழி அவனுக்கும்‌ திறந்‌ 
இருக்கின்‌ றதென்‌ று அவனிடம்‌ கூறு. அவனை உற்றாருறவினரோடுங்‌ 
கூட யமபுர மனுப்பச்‌ சித்தமாயிருக்கிறேனென்று தெரிவி; அப்படிப்‌ 
பட்ட கதியை வரவழைத்துக்கொள்ள வேண்டாமென்று சொல்லு ' 
என்று, இவ்வளவு சீற்றம்‌ இராமனுக்கு ஏன்‌ உண்டாயிற்று? *ந 
ஸ்மரதீ அபகாரானாம்‌ சதமபி ஆத்மவத்தயா* [நூற்றுக்கணக்கான தீங்குகள்‌ 
கண்டாலும்‌ நெஞ்சு கன்றுவதில்லை] என்று கொண்டாடப்பெற்ற 
இராமனுக்கு உயிர்த்தோழன்‌ திறத்து இத்தனை சீற்றம்‌ தகுமா? 
இது குணக்கேடல்லவா ? என்கிற கேள்வி பிறக்கக்கூடும்‌. 


இதற்குச்‌ சொல்லுகிறோங்‌ கேண்மின்‌ ; மேற்சொன்ன வித 
மாக இராமன்‌ லக்ஷ்மணனிடம்‌ சொன்னபோது அவ்விளையோன்‌ 
சத்தியம்‌ தவறின சுக்ரீவனை இன்றே கொன்றுவிடுகிறேன்‌ ; 
வாலியின்‌ மகனான அங்கதன்‌ நமக்குத்‌ துணை புரிவான்‌, சுக்ரீவனைத்‌ 
தொலைத்தே விடுவோம்‌” என்றனன்‌. அதற்கு இராமன்‌ சொல்லு 
இருன்‌--* லக்ஷ்மணா ; நன்னடத்தையுள்ள நீ இப்படிப்பட்ட நண்பனை 
ஆராயாது கொல்லலாகாது ; அவனிடம்‌ பழையபடி நல்ல குளிர்ந்த 
வார்த்தைகளையே பேசு; அவன்‌ ஈம்‌ விஷயத்தில்‌ நன்றிகெட்டவனே 
யென்பது நிச்சயமாகத்‌ தெரிந்தால்‌ பிறகு உன்‌ விருப்பத்தின்படி 
செய்‌” என்று. இதனால்‌ நாம்‌ தெரிந்து கொள்வதென்ன ? உலகில்‌ 
நன்‌ றிமறத்தலென்பது பெரும்‌ பாதகம்‌, அப்பாதகியை என்ன செப்‌ 
யினும்‌ குற்றமில்லை என்கிற நூற்‌ கொள்கையை எடுத்துரைப்ப 
தொன்றே இராமனுக்கு இலக்கிய மானது; * தர்மஸம்ஸ்தாபநார்த்‌ 
தாய ஸம்பவாமி” என்று சொல்லித்‌ தருமநெறியை நிலைகாட்டுதற்‌ 
கென்றே திருவவதாரம்‌ செய்தருளின பெருமாள்‌ இத்தகைய நூற்‌ 
கொள்கைகளைத்‌ தெரிவிக்கும்‌ முகத்தால்‌ தர்ம ஸ்தாபனம்‌ செய்ய 
வேண்டுவதும்‌ அவசியமாதலால்‌ இதனால்‌ இராமனுக்குக்‌ குணக்கேடு 
யாதொன்றுமில்லை யென்றுணர்க, 


இலங்கைக்கு வழிவிடவேண்டுமென்று கடலரசனை நோக்கிச்‌ 
சரணாகதி செய்தார்‌ பெருமாள்‌ ; அவன்‌  முகங்காட்டவில்லையென்்‌ று 
சீறிச்‌ சிவந்தார்‌; உடனே அவன்‌ விநயத்தோடு வந்து நிற்க, அவன்‌ 
மீது எய்யத்தொடுத்த அம்பை அவனது பகைவர்களின்‌ மேற்செலுத்‌ 
திப்‌ பரம கருணையைக்‌ காட்டியருளினாரென்று இசாமாயண கதை 
யுள்ளது. இதனால்‌, சீற்றமும்‌ நன்மைக்கே யாகிறதென்று கன்கு 
தெரிகின்றதன்றோ. கருணாமூர்த்தியான இராகவனுக்குச்‌ சீற்ற 
. முண்டாக வழியில்லை தான்‌. சீற்றமுண்டான தாகக்‌ காணுமிடங்களில்‌ 
தருமஸூக்ஷ்மமேதேனும்‌ தெரியவந்தே தீரும்‌. 


- 


நான்காவதுவினா—க௧: க்ருதஜ்ள: ? 39 


ஸ்ரீமந்‌ நாராயணமூர்த்தியிடத்தில்‌ க்ருதஜ்ஞதா குணவிவரணம்‌ 


சிநுதஜ்குதை என்னும்‌ மஹாகுணத்தை மானிடவடிவனான 
இராமனிடத்தில்‌ மாம்‌ நிரூபித்துக்காட்டுவது ஒரு புறமிருக்கட்டும்‌. 
பரந்தாமனான ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியிடத்தில்‌ இக்குண முண்‌ 
மையை தம்‌ ஆசாரியர்கள்‌ வெகு அற்புதமாக நிரூபித்துக்‌ காட்டி 
யீருளுகிறார்கள்‌. மனிதர்களின்‌ க்ருதஜ்ஞதாகுணம்‌ ஒருவிதமான து. 
பகவானுடைய க்ருதஜ்ஞ்தாகுணம்‌ மிகச்‌ சீரியது; இதனை நம்‌ 
ஆசாரியர்கள்‌ நிரூபிக்கும்‌ விதம்‌ மிகவும்‌ ஆச்சரியமானது, அஃது 
இங்கு விவரிக்கப்படுகின் றது. 

க்ருதஜ்ஞ: என்னுஞ்‌ சொல்லானது (க்ருதம்‌ ஜாநாதி இதி க்‌ 
தஜ்ஞ:) த வியுத்பத்தியின்படி, செய்கிற காரியங்களை ணர்‌ 
பவன்‌ என்று பொருள்படும்‌. ஜீவர்களாகிய நாம்‌ செய்கிற காரியங்‌ 
கனை யுணருபவர்‌ பகவான்‌ என்றதாயிற்று. அனந்தகோடி ஜீவராசி 
கள்‌ ஒவ்வொரு க்ஷணத்திலும்‌ செய்யும்‌ காரியங்களை எம்பெருமான்‌ 
தன்னுடைய சிறந்த சக்தி விசேஷத்தினால்‌ உடனிருந்து அறிகிற 
னென்பது ஆச்சரியப்படத்தக்க விஜயமன்றே; அதையா இங்குச்‌ 
சொல்லுகிறது ? என்னில்‌ ; கேண்மின்‌. 

ஸர்வேச்வரன்‌ நம்போன்ற சேதனர்களைத்‌ தன்னருளுக்கு 
இலக்காக்கிக்கொள்வதற்கு உறுப்பாக நாம்‌ செய்யவேண்டிய காரி 
யங்களை சாஸ்திரங்களில்‌ சொல்லிவைத்திருப்பதை யாவரும்‌ அறிவர்‌. 
அவற்றுக்கு ஸுக்ருதமென்று பொதுவான பெயர்‌ வழங்கும்‌, “நன்றா 
கச்‌ செய்யப்பட்டது ' என்பது இதன்பொருள்‌. நாம்‌ செய்யுங்‌ 
காரியங்களில்‌ நன்றாகச்‌ செய்யப்படுவதும்‌ தீதாகச்‌ செய்யப்படுவது 
மாக இரண்டு வகைகள்‌ உள்ளனவன்றோ. அவை வடமொழியில்‌ 
ஸுக்ருத_—துஷ்க்ருத பதங்களாலும்‌, தென்மொழியில்‌ நல்வினை 
தீவினை யென்னுஞ்‌ சொற்களாலும்‌ வழங்கப்பெறும்‌. ஸாக்ருதத்தைப்‌ 
பற்றியே இங்குப்‌ பேசுவோம்‌. இது பொதுவாக இருவகைப்படும்‌-- 
ஜ்ஞாதஸாகருத மென்றும்‌ அஜ்ஞாதஸாக்ருதமென்றும்‌. மனப்பூர்வ 
மாகத்‌ தெரிந்து செய்யும்‌ நன்மைகள்‌ ஜ்ஞாதஸுக்ருத மெனப்படும்‌. 
நமக்கும்‌ தெரியாமல்‌ விளையும்‌ நன்மைகள்‌ அஜ்ஞாதஸுக்ருத மெனப்‌ 
படும்‌. இவற்றுள்‌ முதல்வகுப்பான ஜ்ஞாதஸாுகீருதங்கள்‌ பலபலவா 
யிருக்கும்‌ ; தவம்புரிவது தானஞ்செய்வது யஜ்ஞயாகங்களைச்‌ செய்‌ 
வது கங்கை யமுனை காவேரி முதலிய புண்ணிய தீர்த்தங்களிற்‌ 
சென்று குடைந்தாடுவது, கோயில்‌ திருமலை பெருமாள்கோயில்‌ 
திருநாராயணபுரம்‌ முதலான திவ்வியதேசங்களிற்‌ சென்று பகவத்‌ 
ஸேவை செய்வது, * பேராயிரமு மோதுமின்கள்‌ ' என்கிறகட்டஃைக்கு 
உட்பட்டு ஸஹஸ்ரநாமம்‌ முதலான துதிகளை வாயாரச்‌ சொல்லுவது, 
திருவிளக்கெரிக்கை திருமாலை யெடுக்கை என்று சொல்லப்படுகிற 


40 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பலவகைக்‌ கைங்கரியங்களைச்‌ செய்வது....ஆகிய இப்படிப்பட்ட காரி 
யங்களை * இதுசெய்யக்கடவோம்‌ ' என்று ஸங்கல்பித்துக்கொண்டு 
மனஸ்கரித்துச்‌ செய்வதானது ஜ்ஞாதஸுக்ருதமெனப்படும்‌. 
அஜ்ஞாத ஸுக்ருத ப்ரஸ்தாவம்‌ ' 
கீழே சொன்னபடி இன்ன நல்வினையைச்‌ செய்யவேணு 
மென்று நாம்‌ ஸங்கல்பித்துக்கொண்டு செய்யாவிடினும்‌ கோல்விழுக்‌ 
காட்டாலே நல்வினையாகப்‌ பரிணமிக்கும்‌ செய்கைகள்‌ அஜ்ஞாத 
. ஸாுகீருதமெனப்படும்‌. நல்லதுசெய்யவேணுமென்று நாம்‌ நினைத்துச்‌ 
. செய்யாதவற்றை ஸுக்ருதமென்னுஞ்‌ சொல்லால்‌ வழங்கலாமோ ? 
சாஸ்திரங்களில்‌ விதிக்கப்பட்டதாய்‌ கர்த்தாவான சேதநனாலே 
புத்திபூர்வமனுஷ்டிக்கப்பட்டதான செய்கையையன்றோ ஸாக்ருத 
மென்று வழங்கலாம்‌. இன்ன ஸாகீருதம்‌ பண்ணினோமென்று கர்த்தா 
வான சேதனன்‌ அறியாதவற்றை ஸாக்ருதமென்று எப்படிச்‌ சொல்‌ 
லக்கூடும்‌ 2--என்று ஆக்ஷபிக்க இடமுண்டு. இதற்கு நம்‌ பூரூவாசாரி 
யர்கள்‌ அருளிச்செய்யும்‌ ஸமாதான த்தையே இங்குத்தெரிவிக்கிறோம்‌; 
ஸ்ரீசனபூஷணத்தில்‌ பகவந்நிர்ஹேதுகக்ருபாவைபவ ப்ரகர 
ணத்தில்‌--(396.) 


“ சாஸ்த்ரமும்‌ விதியாதே நாமுமறியாதே யிருக்கிற வித்தை ஸாக்ருதமென்று நாம்‌ 
பேரிடுகிறபடி யென்னென்னில்‌, நாமன்று, ஈச்வரனென்று கேட்டிருக்கையா 
யிருக்கும்‌” 
என்றுள்ளது. நம்மையறியாமல்‌ நேர்ந்த நல்வினைக்கு ஸுக்ருத 
மென்று பேரிடுகிறது நாமன்று; ஸர்வமுக்திப்ரஸங்கம்‌ வாராமைக்‌ 
காக ஸர்வஜ்ஞனான ஸர்வேச்வரன்தான்‌ ஸுக்ருதமென்று பேரிட்டு 


வைத்தான்‌ என்று அசாரியர்கள்‌ அருளிச்செய்வர்களாம்‌. இதனால்‌ 


என்ன தேறுகிறதென்னில்‌ ; நமக்கு அஜ்ஞாதமாயிருந்தாலும்‌ எம்‌ 
பெருமானுக்கு ஜ்ஞாதமாயிருக்கையாலே ஸுக்ருதமென்னக்‌ குறை 
யில்லை. என்றதாயிற்று. 


ப்ரஸங்காத்‌ எம்பெருமானுடைய பரமக்ருபா நிரூபணம்‌ 


இதற்குமேல்‌ ஒருகேள்வி பிறக்கும்‌ ; எம்பெருமானோ யதார்த்த 


ஜ்ஞானநிதி; அவனுக்கு .அந்யதாஜ்ஞான விபரீதஜ்ஞானங்கள்‌ 
அடியோடு கிடையாதென்‌ று சாஸ்த்ரங்களாலறிகிறோம்‌. நாம்‌ மகஸ்‌ 
கரித்துச்‌ செய்யாததொன்றை அவன்‌ ஸாுகீருதமென்று. கொண்டா 
னாகில்‌ அது யதார்த்தஜ்ஞானமாகுமோ ? ஒருவன்‌ ஸந்நிபாதஜ்வரம்‌ 
முதலான கொடிய நோய்களினால்‌ துன்‌ பப்படுங்காலங்களில்‌ தன்னை 
யறியாமல்‌ ஏதேதோ உளறுகிறான்‌ ; அபுத்திபூர்வமாக வெளிவரும்‌ 
அந்த வுளறல்களில்‌ யாராவது அர்த்தம்‌ காண்கிறுர்களோ, இல்லை 


| 


நான்காவதுவின— ௧: க்ருதஜ்ள: ? 41 
யன்றோ. அப்படியே நம்மையறியாமல்‌ நாம்‌ செய்யும்‌ செயல்களை 
எம்பெருமான்‌ ஸுக்ருதமென்று எப்படிக்‌ கொள்ளக்கூடும்‌?--என்கிற 
கேள்வி பிறக்கும்‌. கேண்மின்‌ ; எம்பெருமான்‌ சேதநர்களிடத்தில்‌ 
இயற்கையான இன்னருள்‌ பொருந்தியவன்‌. இவனை எவ்வகையினா 
லாவது தான்‌ அங்கீகரிப்பதற்கு அப்பெருமான்‌ வழிதேடுபவன்‌. இச்‌ 
சேதநன்‌ புத்திபூர்வமாகச்‌ செய்யும்‌ நல்வினைகளை முன்னிட்டே 

, இவனை அங்கீகரிப்பதாக எம்பெருமான்‌ வைத்துக்கொண்டால்‌, ஒரு 
வனைக்கூட அங்கீகரிக்க அவகாசம்‌ நேராது. ஏனெனில்‌; நாம்‌ புத்தி 
பூர்வமாகச்‌ செய்வது தீவினைகளையே யாதலாலும்‌ நல்வினையை நாம்‌ 

உ நெஞ்சாலும்‌ நினைப்பவர்களல்லோமாதலாலும்‌ நம்மை அங்கீகரிக்க 
எம்பெருமானுக்கு அவகாசமேது? நாமும்‌ இழந்து அவனும்‌ இழந்து 
போகவேண்டியதாகிறது. நம்முடைய இழவு கிடக்கட்டும்‌, இழந்தோ 
மென்கிற இழவுமின்‌ றிக்கேயிருக்கிற நாம்‌ நம்மிழவைப்பற்றிக்‌ 
கவலைப்படா தொழிந்தாலும்‌, சொத்துக்கு உடையவனாய்‌ ஸ்வாமி 
யேன்று பேர்பெற்றிருக்கு மெம்பெருமான்‌ இழந்து தரிக்கமாட்டா 
னன்றோ. “ஸாக்ருதம்‌ செய்பவர்களையன்‌ றி மற்றையோரை நான்‌ 
அங்கீகரிக்க மாட்டேன்‌ ' என்று சாஸ்த்ரங்களில்‌ அவன்‌ பொறித்து 
வைத்திருப்பதனால்‌ ஸாக்ருதம்‌ செய்யாதவர்களை அங்கீகரிக்க முடியா 

| மலிருக்கிறது; ' சேதநர்களோ புத்திபூர்வமாக ஸாக்ருதம்‌ செய்ய 

மாட்டா தவர்களாகையாலே இவர்களை அங்கீகரிக்க இடமில்லாமலிருக்‌ 


திறது; ஆகவே இழந்தேபோகவேண்டியதாகிறது. இழவாமைக்காக 
அப்பெருமான்‌ ஒரு கள்ளவழியில்‌ நுழைகிறான்‌. (அதாவது) கரண 
களேபரங்களைப்‌ பெற்றிருக்கிற சேதநன்‌ வாளரகிடப்பதில்லை ; 
“்‌ நஹிகச்சித்‌ கூணமபி ஜாதுதிஷ்டதி அகர்மக்ருத்‌ ” என்று கீதையில்‌ 
சொன்னபடி எப்போதும்‌ ஏதாவதொரு காரியம்‌ செய்துகொண்டே 
போதைப்‌ போக்கிவருகின்‌ ற சேதந௩ன்‌ செய்யும்‌ காரியங்களிலே, நாம்‌ 
நன்மையென்று பேரிட்டுக்கொள்ளும்படியான காரியம்‌ ஏதாவது 
இருக்குமாவென்று பார்ப்போம்‌--என்று ஆராயத்தொடங்குகிறான்‌. 
அவனுடைய அத்ருஷ்டத்தாலே அப்படிப்பட்ட காரியங்கள்‌ நம்மிடத்‌ 
திலே அவனுக்குக்‌ கிடைத்து விடுகின்றன. அவற்றை ஸாக்ருத 
மாகவே அவன்‌ திருவுள்ளம்‌ பற்றுகின்றான்‌. நாம்‌ மனப்பூர்வமாக 
' ஸுக்ருதமென்று செய்யாததாகையாலே அஜ்ஞாதமென்கிறது. 
அவன்‌ திருவுள்ளத்தாலே இது ஸாக்ருதமாகக்‌ கொள்ளப்பட்டுவிட்ட 
படியால்‌ ஸாக்ருதமென்கிறது. ஆகவே, அஜ்ஞாதஸாக்ருதமென்று 
பேர்பெற்று விட்டது. 
அஜ்ஞாத ஸுக்ருதத்தின்‌ பாகுபாடுகளும்‌ அவனூரைச்‌ 
சொன்ன ஸாக்ருதமும்‌ . 
இந்த அஜ்ஞாதஸாக்ருதமானது, யாத்ருச்சிக ஸாக்ருத 
மென்றும்‌ ஆதுஷங்கிக ஸாக்ருதமென்றும்‌ ப்ராஸங்கிக ஸாக்ருத 


௮-6 


42 ஸ்ரீராமாநுஜன்‌— அபூர்வ ராமாயணம்‌ 


மென்றும்‌ பல பெயர்களை யுடைத்தாயிருக்கும்‌. இவை நம்போல்‌ 
வாரிடமிருந்து எம்பெருமானால்‌ எவவிதமாகக்‌ கொள்ளப்படுகின்‌ றன 
வென்பதை இனி நிரூபிப்போம்‌. நாம்‌ ஸம்ஸாரிகளாகையாலே 
மக்களைப்‌ பெறுகிறோம்‌; மகளை ஒருவனுக்கு மணம்‌ புரிவிக்க 
வேண்டியதாகிறது; மகனுக்கு ஒரு பெண்ணைக்‌ கொள்ளவேண்டிய 
தாகிறது. ஆகவே, ஸ்ரீரங்கத்திலுள்ள ஒரு வரனுக்குத்‌ தன்‌ மகளைக்‌ 
கொடுக்கவும்‌, திருவேங்கடத்திலுள்ள வொரு பெண்ணைத்‌ தன்‌ 
மகனுக்குக்‌ கொள்ளவும்‌ கேருகிறதென்று வைத்துக்கொள்ளுங்கள்‌. 
இந்த ஸம்ஸாரி அடிக்கடி வியவஹாரங்களில்‌ [வாய்ப்பேச்சுக்களில்‌] 
ஸ்ரீரங்கத்தையும்‌ திருமலையையும்‌ வாயாரச்‌ சொல்லவேண்டி வரு 
இறது. “என்னுடைய மாப்பிள்ளை ஸ்ரீரங்கத்திலிருக்கிறார்‌' “ஸ்ரீரங்‌ 
கத்திலிருந்து என்னுடைய மாப்பிள்ளை மேற்று வந்தார்‌' 
மாப்பிள்ளையை யழைத்துவர ஸ்ரீரங்கம்‌ போய்வரப்‌ போகி 
றேன்‌ ' “என்னுடைய நாட்டுப்பெண்‌ திருவேங்கட மஃையி 
லிருந்து வந்தாள்‌ ' என்றிப்படி பலகால்‌ வயவஹரிக்க நேர்கின்றது. 
இந்த வ்யவஹாரங்களில்‌ திருவரங்கத்தையும்‌ திருமலையையும்‌ பல. 
கால்‌ சொல்லுவதானது ““ இந்த திவ்யதேசங்களை நாம்‌ சொன்னால்‌ 
ஸாக்ருதமுண்டு ', என்கிற எண்ணத்தினாலன்‌ று ; அம்பத்தூர்‌, ஆவடி 
என்கிற ஊர்ப்பெயர்களைச்‌ சொல்லுவதுபோலவே கோயில்‌ திருமலை 
யென்னுமூர்ப்பெயர்களையும்‌ இவன்‌ சொல்லாநின்றான்‌. ஆனாலும்‌ 
ஏதேனுமொரு வியாஜத்தை எதிர்பார்ப்பதில்‌ நோக்குடையனான எம்‌ 
பெருமான்‌ *என்னூரைச்‌ சொன்னானிவன்‌ ' என்று இதையொரு 
ஸுக்ருதமாகக்‌ கணக்கிடாநின்றான்‌. 
அவன்‌ பேரைச்சொன்ன ஸுக்ருதம்‌ 

மற்றுங்கேண்மின்‌ ; ஸம்ஸாரிகளுக்குப்‌ பிறக்கும்‌ மக்களுக்கு 
ரங்கன்‌, ராகவன்‌, திருவேங்கடன்‌, கோவிந்தன்‌, கோபாலன்‌, நாரா 
யணன்‌, மாதவன்‌ என்றிப்படி பெயரிட்டு அந்தப்‌ பிள்ளைகளை ஆர்வத்‌ 
தோடு அழைக்கும்போதெல்லாம்‌ இந்தப்‌ பெயர்களைச்‌ சொல்லி 
அழைக்க நேருகின்றது; தவிரவும்‌ வ்யவஹாரங்களில்‌ “ரங்கன்‌ 
வந்தான்‌, ராகவன்‌ போனான்‌, கிருஷ்ணனைக்‌ கண்டேன்‌, ராமனோடு 
பேசினேன்‌ ' என்றிப்படி பலகாலும்‌ சொல்ல நேருகின்றது. எம்‌ 
பெருமானுடைய திருநாமங்களைச்‌ சொல்லுகிறோமென்கிற எண்ணம்‌ 
சிறிதுமில்லாமல்‌ இங்ஙனே நிகழும்‌ ஸம்ஸாரிகளின்‌ வியவஹாரங்‌ 
களில்‌ எம்பெருமான்‌ “என்‌ பெயரைச்‌ சொன்னானிவன்‌ ' என்று 
இதையொரு ஸுக்ருதமாகக்‌ கணக்கிடாநின்றான்‌. 


அவனடியார்களை நோக்கின ஸுக்ருதம்‌ 
சில பாகவதர்கள்‌ திருவேங்கட யாத்திரையாக வழிநடந்து 
செல்லாநிற்கையில்‌ கள்ளர்கள்‌ அவர்களையடித்துப்‌ பொருள்களை 


'நான்காவதுவினாக௧: க்ருதஜளு: ? : 43 


யபஹரிப்பதாக அணுகினார்கள்‌ ; அதே சமயத்தில்‌ சில ராஜசேவகர்‌ 
கள்‌ தங்களுடைய காரியமாக ஆயுதங்களைத்‌ தாங்கிக்கொண்டு அவ்‌ 
வழியே வந்துகொண்டிருப்பதைக்‌ கள்ளர்கள்‌ கண்டு : இவர்கள்‌ 
இந்த பாகவதர்களுக்குத்‌ திருமேனிக்காவலாக வருகின்றார்கள்‌ 
போலும்‌; இங்கு நம்முடைய எண்ணம்‌ ஒன்றும்‌ நிறைவேறோது' என்‌ 
றெண்ணி வாளா விலகியொழிந்தனர்‌. இந்த நிகழ்ச்சி அங்கு யாத்‌ 
ருச்சிகமாக வந்த ராஜ சேவகர்களுக்கும்‌ தெரியாது, யாத்திரை 
செல்லுகின்‌ ற பாகவதர்களுக்கும்‌ தெரியாது ; ஆனாலும்‌ அங்கீகரிக்க 
அவகாசம்‌ பார்க்கிற ஸர்வேச்வரன்‌ அந்த ராஜசேவகர்களை பாகவத 
ரக்ஷணம்‌ பண்ணினவர்களாகத்‌ திருவுள்ளம்‌ பற்றுகின்றான்‌. அந்த 
ராஜசேவகர்கள்‌ அந்த பாகவதர்கள்‌ சென்ற வழியில்‌ சென்றது 
தன்னையே ஒரு ஸாக்ருதமாகக்‌ கணக்கிடா நின்றான்‌. 
அவனடியார்களின்‌ விடாயைத்தீர்த்த ஸுக்ருதம்‌ 

ஒருவன்‌ ஓரிடத்தில்‌ நிலம்‌ வாங்கி அதிலே வெங்காயம்‌ உள்ளி 
முதலானவற்றைப்‌ பயிர்செய்கிறான்‌. தண்ணீரிறைக்க அங்கே 
ஸெளகரிய மில்லாமையால்‌ நெடுந்தூரத்திலே நீருள்ள விடத்தில்‌ 
துலையிட்டு, தன்வயலிலே வந்துசேரும்படி தண்ணீர்‌ இறைக்கின்றான்‌. 
அந்த நீர்‌ ஒரு பெரிய வாய்க்காலாகப்‌ பெருகி வயலுக்குச்‌ செல்லா 
நின்றது. யாத்திரை செல்கின்ற சில பாகவதர்கள்‌ தாபார்த்தர்‌ 
களாய்‌ தாஹம்‌ மிகுந்து எங்கும்‌ தண்ணீர்‌ கிடைக்காமல்‌ வருந்தி 
வருகையில்‌ இந்தத்‌ தண்ணீர்ப்‌ பெருக்கைக்கண்டு பரமானந்தங்‌ 
கொண்டு காலும்‌ கையும்‌ முகமுங்‌ கழுவி விடாய்தீர்ந்து வாழ்த்திச்‌ 
சென்றார்கள்‌. . நெடுந்தூரத்தில்‌ துலையிட்டுத்‌ தண்ணீரிறைக்கின்‌ ற 
அவன்‌ இதைச்‌ சிறிது மறியாதவனாயிருந்தாலும்‌ ஸர்வஜ்ஞனான எம்‌ 
பெருமான்‌ “என்னடியார்களது விடாயைத்‌ தீர்த்தானிவன்‌ ” என்று 
கொண்டு இதையொரு ஸாக்ருதமாகக்‌ கணக்கிடாநின்றான்‌. 


அவனடியார்களுக்கு ஒதுங்க நிழல்கொடுத்த ஸுக்ருதம்‌ 

ஒரு தனிகன்‌ தான்‌ சூது சதுரங்கமாடுவதற்காக ஒரு சாவடி 
கட்டி அதிலே சூதாடிக்‌ காலம்‌ கழிக்கிறான்‌. ஆனால்‌ இரவு முழுவதும்‌ 
சூதாடிக்‌ கண்விழித்திருக்க முடியாதே ; நடுநிசிவரையில்‌ சூதாடிவிட்டு 
உறங்குவதற்கு வீடுபோய்விடுகிறான்‌. அப்போது, யாத்திரையாக 
வழி௩டந்து வருகின்ற சில பரமபாகவதர்கள்‌ தாங்கள்‌ சயனிப்பதற்கு 
இடம்‌ கிடைக்காமல்‌ வருந்தியிருந்து இந்தச்‌ சாவடியிலே யொதுங்க 
நேர்கின்றது. இப்படி ஒருகாளல்ல ; நாடோறும்‌ நேர்கின்றது; இதை 
அந்தத்‌ தனிகன்‌ அறியான்‌ ; அறிந்தானாகில்‌ ஒருவரும்‌ உள்ளே புகாத 
படி கதவுகள்‌ போடவும்‌ ஏற்பாடு செய்திடுவன்‌. இப்படி பல பாகவ 
தர்கள்‌ தங்கிப்‌ போகிறார்களென்பதை அவனறியாமையாலே 
சேமக்காப்பு செய்யப்படாமலிருந்து யாத்திரை ' செய்வார்க்குப்‌ 


44 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பேரின்‌ பமளிக்கும்‌ வசதியாக இருந்துவருகின்‌ றது. இது எம்பெரு 
மான்‌ திருவுள்ளத்திலே பட்டு, * என்னடியார்க்கு ஒதுங்க நிழலைக்‌ 
கொடுத்தானிவன்‌ ' என்று ஒரு ஸாக்ருதமாகக்‌ கணக்கிடலாகிறது. 


பசுவதத்திலும்‌ அவன்காணும்‌ ஸுக்ருதம்‌ 

ஒருவன்‌ கோஹத்தி பண்ணியே ஜீவிக்குமியல்வினன்‌ ; அவன்‌ 
ஒருநாள்‌ ஒரு பசுவைக்கண்டு அதைப்‌ பிடித்துக்‌ கொல்லமுயன்று 
தொடரத்‌ தொடங்கினான்‌ ; இதை யறிந்த அந்தப்‌ பசு அஞ்சியோடத்‌ 
தொடங்கிற்று; இவனும்‌. விடாது அதைத்‌ தொடர்ந்து ஓடுகிறான்‌. 
பசு ஓடும்‌ வழியில்‌ ஒரு பெருமாள்கோயில்‌ இருந்தது ; அதற்கு வல 
மாக ஓடிற்று அந்தப்‌ பசு; இந்தக்‌ கிராதகன்‌ அதைத்தொடர்ந்து 
பிடிக்கவேண்டியதற்காகத்‌ தானும்‌ அந்தக்‌ கோவிலை வலஞ்செய்வா 
னாய்‌ ஓடுகிறான்‌ ; ஒரு பகவதாலயத்தை வலஞ்செய்கறோமென்கிற 
எண்ணம்‌ அவனுக்கில்லை; கோவிலை வலஞ்செய்வது ஸாக்ருதம்‌ 
என்கிற அறிவுமில்லை யவனுக்கு. ஆனாலும்‌, ஆள்‌ பார்த்துத்‌ திரியும்‌ 
எம்பெருமான்‌ “இவன்‌ என்‌ கோயிலை வலஞ்செய்தான்‌ ' என்று 
இதை யொரு ஸாக்ருதமாகக்‌ கணக்கிடா நின்றான்‌. 


க்ருதஜ்ஞுதாருண விவரணநிகமநம்‌ 

இங்ஙனே பல நிகழ்ச்சிகள்‌ ஸம்ஸார வாழ்க்கையில்‌ ஸம்பவிப்‌ 
பவையுள. இவையே அஜ்ஞாதஸாுக்ருதமெனப்படுவன. மேலே 
நிரூபிக்கப்பட்டவற்றில்‌ யாதருச்சிக ஸுக்ருத கோஷ்டியில்‌ சேர்வன 
சில ; ப்ராஸங்கிக ஸுக்ருத கோஷ்டியில்‌ சேர்வன சில; ஆதுஷங்கிக 
ஸுக்ருத கோஷ்டியில்‌ சேர்வன சில. ஆக இப்படிப்பட்ட ஸுக்ருதங்‌ 
,- களை எம்பெருமான்‌ தானாக அறிந்து நம்மை விஷயீகரிப்பதற்கு 
இவற்றை ஹேதுவாகவோ வியாஜமாகவோ கொள்ளுகிறானென்று 
இதுதன்னையும்‌ நாம்‌ சாஸ்திரங்களாலேயே அறிகிறோம்‌. இப்படிப்‌ 
பட்ட ஸாக்ருதஜ்ஞானம்‌ எம்பெருமானிடத்திலுள்ளது பற்றியே 
அவனுக்கு க்ுதஜ்ஞன்‌ என்னும்‌ புகழ்‌ தோன்றிற்று. 

ஆளவந்தாரும்‌ தமது ஸ்தோத்ரரத்னத்தில்‌ “வசீ வதாந்ய:' 
என்னும்‌ ச்லோகத்தில்‌ எம்பெருமானது பல திருக்குணங்களையும்‌ 
கூறிவருகையில்‌ “க்ருத க்ருதஜ்ஞ: ' என்று இக்குணத்தையும்‌ கூட்டிக்‌ 
கூறியுள்ளார்‌. எம்பெருமானுடைய கருதஜ்ஞதா குணத்தை இவ்‌ 
விதமாகவே ௩ம்‌ ஆசாரியர்கள்‌ நிரூபித்தருளி பக்தர்களின்‌ உள்ளத்‌ 
தைக்‌ கொள்ளைகொள்கின்றனர்‌. 

இத்தகைய குணம்‌ இராமபிரானிடத்து உள்ளதாக நாம்‌ எது 
கொண்டு அறிகிறோ மென்னில்‌, ஓரிடத்தையே இங்குக்‌ குறிப்பிடு 
வோம்‌ ; விபீஷணாழ்வான்‌ சேர்ந்தபோது அவனை அங்கீகரிக்கக்‌ கூடா 
தென்று வாதித்தவர்களில்‌ தலைவன்‌ ஸாக்ரீவன்‌ ; இராமபிரான்‌ 
அவனுடைய வாதங்களைக்‌ கண்டித்து விபீஷணாழ்வானைத்‌ திரு 


ஐந்தாவதுவி--௧: ஸத்யவாக்ய: ? 45 


வுள்ளம்‌ பற்றியே தீருவதென்கிற தன து உறுதியை வெளியிட்டபின்‌ . 
விபீடணனைத்‌ தன்னிடம்‌ அழைத்துவரும்படி ஸுகதரீவனுக்கே கட்டளை 
யிட்டுச்‌ சொல்லும்போது * ஆநயைநம்‌ ஹரிச்ரேஷ்ட! தத்தமஸ்யாபயம்‌ மயா” 
என்றார்‌. “ஸாக்ரீவ! விபீடணனுக்கு நாம்‌ அபயமளித்தோமாதலால்‌ 
அவனை நீயே அழைத்துவா” என்று சொல்லி, உடனே “விபீஷனோ வா 
ஸாத்ரீவ! யதிவா ராலணல்‌ ஸ்வயம்‌” என்றார்‌; இதன்‌ பொருளாவது, 
ஸுத்ரீவ ! நம்மை அடைக்கலம்‌ புகுவதாக வந்து நிற்பவன்‌ விபீடண : 
னென்று நீங்கள்‌ சொல்லுவதனால்‌ அவனை அங்கீகரித்ததாகச்‌ சொன்‌ 
னேன்‌ ; ஒருகால்‌ விபீஷணனல்லாமல்‌ அவனது வேடம்‌ பூண்ட 
இராவணனே வந்திருப்பதாகத்‌ தெரியவந்தால்‌ அவ்விராவணனை 
அங்கீகரிப்பதா ? என்று மறுபடியும்‌ விசாரம்‌ வைத்துக்கொள்ளாமல்‌ 
அவனையே தாராளமாக அழைத்துவா என்றபடி. இங்ஙனம்‌ தம்‌ 
முடைய உதாரமான திருவுள்ளத்தைக்காட்டுகின்ற இராமபிரான்‌ 
ராவணனிடத்தில்‌ என்ன ஸாக்ருதங்கண்டு இந்தவார்த்தை சொன்னா 
னென்று ஆராயுமளவில்‌, மஹாபாபியான அவ்விராவணனிட த்தில்‌ 
புத்திபூர்வமான ஸுக்ராதம்‌ காணமுடியாமற்போனாலும்‌ மேலே 
விவரித்தவகையில்‌ யாத்ருச்சிகம்‌ முதலிய ஸுகருதங்கள்‌ காணநதேரு 
மென்கிற துணிவு கொண்டே அங்ஙனமருளிச்‌ கக பத பம்‌ 
நம்‌ ஆசாரியர்கள்‌ திருவுள்ளம்‌ பற்றுகின்‌ றனர்‌, க 


5. க: ஸத்யவாக்ய:? 


வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ இது ஐந்தாவது வினா. குண 
வான்யாவன்‌ ? வீர்யவான்‌ யாவன்‌ ? தர்மஜ்ஞன்‌ யாவன்‌ 2 க்ருதஜ்‌ 
ஞன்‌ யாவன்‌ ? என்னும்‌ நான்கு வினாக்கள்‌ விவரிக்கப்பட்டன. ஸத்ய 
வாக்யன்‌ யாவன்‌ ? என்கிறவினா இனி விவரிக்கப்படுகின்றது. 


ஸத்யத்தின்‌ ஸ்வரூபநிரூபணம்‌ 


ஸத்யவாக்யன்‌ என்பதற்கு ஸத்யமே சொல்லுபவன்‌ என்பது 
கருத்து. ஸத்யமாவது என்ன ? என்பதைப்பற்றி முன்னம்‌ ஆராய்ச்சி 
செய்யவேண்டும்‌. “உள்ளதை உள்ளபடியே கண்டு உள்ளபடியே 
சொல்லுவதுதான்‌ ஸத்யம்‌ ' என்று உலகமெல்லாம்‌ ' கொண்டிருக்‌ 
கின்றது. இதை கம்‌ ஆசாரியர்கள்‌ ஆராயுமிடத்துச்‌ சிறிது சிக்ஷித்‌ 
துப்‌ பேசுகிறார்கள்‌. “ உள்ளதை உள்ளபடியேகண்டு உள்ளபடியே 
சொல்லுவது ” என்பதில்‌, உள்ளதை உள்ளபடியே காண்பதென்‌ 
பதையும்‌ சேர்த்திருப்பது கூடாது; ஏனெனில்‌ ; உலகில்‌ மனிதர்‌ 
களுக்கு ஒன்றை வேறொன்றாக மயங்குகையாகிற மருள்‌ ஸஹஜ 
மானது. கயிற்றைக்‌ கண்டு பாம்பு என்று மருள்வது மனிதர்களுக்கு 
ஸஹஜமேயன்றோ. இப்படிப்பட்ட ப்ரமங்கள்‌ பலபல நேருமாதலால்‌, 


46 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இதாபாஷ்ய டீகைகளைக்கொண்டு ஸத்யத்தை நிரூபித்தல்‌ 


பகவத்கீதையில்‌ பத்தாவது அத்யாயத்தில்‌ நான்காவது 
ச்லோகத்தில்‌ “க்ஷமா ஸத்யம்‌ தமச்‌ சம:” என்றவிடத்து ஸத்யமின்ன 
தென்பதை நிரூபிக்கும்‌ ஸ்ரீராமாநுஜபாஷ்யமும்‌ அதற்கு வேதாந்த 
தேசிகருடைய டீகையும்‌ இங்கு கோக்கத்தக்கன. “உள்ளதை உள்ள 
படியே கண்டு சொல்வது ஸத்யம்‌ ' என்னாமல்‌, தான்‌ கண்ட்படியே 
சொல்வது ஸத்யம்‌' என்றார்‌ பாஷ்யகாரர்‌. இதன்‌ கருத்தை 
விவரித்தார்‌ தேசிகர்‌. 


ஸத்யவிஷயத்தில்‌ ஸ்மிருதிவசனங்கள்‌ காட்டுதல்‌ 


இணி, “ தான்௧ண்டபடியே சொல்வது ஸத்யம்‌' என்றதிலும்‌ 
சி்திக்கவேண்டியதுண்டு ; கண்டது கண்டபடியே சொல்லுவதும்‌ 
ஸத்யமாகாது; ஏனெனில்‌; வியாஸஸ்மிருதியில்‌ “ஸத்யம்‌ பூதஹிதம்‌ 
ப்ரோக்தம்‌ ? என்று சொல்லப்பட்டுள்ளது, கண்டது கண்டபடியே 
சொல்லுவதானது பிராணிகளுக்கு ஹிதமாயிருந்தால்‌ நன்றே; 
அப்படியல்லாமல்‌ அஹிதமாயிருக்குமானால்‌ அது ஸத்யமாகாது, 
அஸத்யமேயாகும்‌. 
“ஸத்யம்‌ ப்ருயாத்‌ ப்ரியம்‌ ப்ரூயாத்‌ ந ப்ரூயாத்‌ ஸத்யம்‌ அப்ரியம்‌ ” என்‌ 
கிற வசனமும்‌ இங்கு அறியத்தக்கதாகும்‌. பிறர்க்கு வெறுப்பை 
யுண்டாக்கமாட்டாத வார்த்தை எதுவோ அதுவே ஸத்யமென்றும்‌, 
பிறர்க்கு வெறுப்பை விளைவிக்கும்‌ வார்த்தை உண்மையில்‌ ஸத்யமா 
யிருந்தாலும்‌ அஸத்யமாகவே கருதப்படுமென்றும்‌ நூற்கொள்கை. 
யுள்ளது. ஒருவன்‌ சொல்லுகிற ஸத்யவசனத்தினால்‌ பிறர்க்கு 
அனர்த்தம்‌ விளையுமாயின்‌. அது ஸத்யவசனமாகாது, அஸத்யவசன 
மாகவே கொள்ளத்தகும்‌ என்பர்‌ பெரியோர்‌. 


ஐந்தாவதுவினா]க: ஸத்யவாக்ய: ? 47 


ப்ரக்ருதவிஷயத்தில்‌ சங்காபரிஹாரங்கள்‌ 


இவ்விஷயத்தில்‌ பல சங்கைகள்‌ தோன்றும்‌; நியாயாலயத்‌ 
தில்‌ நடக்கும்‌ விவகாரங்களில்‌ உண்மை தெரிவதற்காகச்‌ சில யோக்‌ 
யர்களான மஹான்களைச்‌ சாக்ஜியிடுவதுண்டே ; அவர்கள்‌ உண்‌ 
மையை யொளிக்காமல்‌ சொல்லித்தானே யாகவேண்டும்‌ ; ; உள்ளதை 
உள்ளபடி யுரைத்தால்‌ ஒரு தலையில்‌ அனர்த்தம்‌ விளைந்துதானே 
தீரும்‌; அப்படி அனர்த்தத்தை விளைவிப்பதான ஸத்யத்தைச்‌ 
சொல்லலாகாதென்பது நூற்கொள்கையானால்‌ பிராமாணிகர்களா: 
யுள்ளவர்கள்‌ ஸத்யத்தை மறைத்துத்தீரவேண்டுமே. அது யுக்த 
மாகுமோ? பிராமாணிகர்களின்‌ செயல்‌ அப்படிக்‌ காணப்பட 
வில்லையே. கொலை, களவு, வஞ்சகம்‌ முதலிய விஷயங்களில்‌ ஸாக்தி 
களாகக்‌ கோரப்பட்டவர்கள்‌ உண்மையை வெளியிட்டுப்‌ புகழ்பெறு 
தின்றார்களே; அவர்கள்‌ உண்மையை யொளித்தால்‌ அஸத்யவாதிக 
ளென்று இகழவும்‌ படுகிறார்களே ; அவர்களின்‌ உண்மையுரையினால்‌ 
ஒரு தலையில்‌ தீங்கு விளைந்தாலும்‌ அதைப்‌ பாபமாக ஒருவரும்‌ 
நினைக்கக்காணோ ணமே ; ஆகவே, பிறர்க்குத்‌ தீங்கு விளைப்பதான ஸத்ய 
வசனம்‌ அஸத்யவசனமே யாகுமென்று எப்படிச்‌ சொல்லக்கூடும்‌ 2 
என்றிப்படிப்பட்ட வாதங்கள்‌ தோன்‌ றக்கூடியவையுண்டு. 


இதற்குச்‌ சமாதானம்‌ கேண்மின்‌ ; 4 ஸத்யம்‌ ப்ரூயாத்‌ ப்ரியம்‌ 
ப்ரூயாத்‌ ௩ ப்ரூயாத்‌ ஸத்யமப்ரியம்‌ ” என்கிற வசனம்‌ நாம்‌ கற்பித்த 
தன்று; உலகம்‌ போற்றும்‌ மஹர்ஷி வசனமிது. “ஸத்யமாயிருந்‌ 
தாலும்‌ பிறர்க்குத்‌ தீங்கு விளைக்குமதாயிருந்தால்‌ அது சொல்ல 
லாகாது ' என்று சாஸ்த்ரப்ரவர்த்தகர்களான முனிவர்களேயன்றோ 
நியமித்துள்ளார்கள்‌. அதை அப்ரமாணமென்று சொல்லித்‌ தள்ளு 
வதற்கில்லை. லோகாநுபவத்தையும்‌ சாஸ்‌ த்ரத்தையும்‌ ஸமரஸப்படுத்‌ 
துவதென்பது எளிதான காரியமன்று. எல்லா சாஸ்திரங்களுக்கும்‌ 
எல்லாருமே அதிகாரிகளாக முடியாது. உத்தமாதிகாரிகள்‌ மதய 
மாதிகாரிகள்‌ அதமாதிகாரிகள்‌ என்னும்‌ பாகுபாடு எங்குமுண்டு. 
ஸத்யம்‌ சொல்லிப்‌ பிறர்க்கு அனர்த்தம்‌ விளைப்பவர்களை உத்தமாதி 
காரிகளென்று கொள்ள சாஸ்திரம்‌ இடம்‌ தாராது. இங்கு நாம்‌ பல 
பல  இதிஹாஸங்களை யெடுத்துக்காட்ட வேண்டியதாகிறது; - 
ஆனாலும்‌ விரிவுக்கு அஞ்சி ஒரு இதிஹாஸம்‌ மாத்திரமே ஈண்டெடுத்‌ 
துக்‌ காட்டலாகிறது ;-- 


வீதஹவ்யருடைய இதிஹாஸம்‌ 


மஹாபாரதத்தில்‌ அநுசாஸன பருவத்தில்‌ எட்டாவது அத்யா 
யத்தில்‌ வீதஹவ்ய னென்னும்‌ க்ஷத்ரியனுடைய கதை ஒன்று சொல்‌ 
லப்பட்டுள்ளது; இவ்வரசன்‌ தன்னுடைய நூறு புதல்வர்களோடு 


48 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


கூடிப்‌ பகைவருடன்‌ போர்புரிகையில்‌ அப்புதல்வர்‌ நூற்றுவரும்‌ 
மாண்டொழிய, அரசன்‌ (வீதஹவ்யன்‌) அஞ்சி நடுங்கித்‌ தன்னகரைத்‌ 
துறந்தோடி ப்ருகுமஹர்ஷியின்‌ ஆச்ரமத்திற்‌ புகுந்து அம்முனிவரை 
அடைக்கலம்புகுந்து நிற்க, அம்முனிவர்‌ இவ்வரசனுடைய தீனதசை 
யைக்‌ கண்டிரங்கி அபயமளித்து ஆஸனத்திலே அமர்த்தியிருந்தார்‌ ; 
அவனைப்‌ பின்தொடர்ந்தோடிவருகின்ற பகைவன்‌ அவ்வாச்ரமத்‌ 
இற்கு வந்து அம்முனிவரின்‌ சிஷ்யர்களை நோக்கி “இங்கு யார்‌ யார்‌ 
இருக்கிறார்கள்‌ ? நான்‌ தெரிந்துகொள்ளவேணும்‌ ; ப்ருகு முனிவரை 
யும்‌ நான்‌ காணவேணும்‌ ; இங்கு நான்‌ வந்திருப்பதாக அவர்க்குச்‌ 
சொல்லுங்கள்‌ ' என்று சொல்ல, உடனே முனிவர்‌ உள்ளிருந்து 
வெளியே வந்து அவனை உபசரித்து : இங்கு உனக்கு ஆகவேண்டிய 
தென்ன ?' என்று கேட்க, “முனிவரே ! வீதஹவ்யன்‌ இங்கு வந்து 
பதுங்கிக்‌ கிடக்கிறான்‌, அவனை வெளியே விடும்‌; அவனைக்‌ கொன்று 
முடிக்கவேணும்‌ ' என்று அப்பகையரசன்‌ கூற, அதற்கு ப்ருகுமுனிவர்‌ 
விடை கூறுகின்றார்‌ ;--[கநேஹாஸ்தி க்ஷத்ரிய: கச்சித்‌ ஸர்வே ஹீமே 
த்விஜாதய:] “ இவ்விடத்தில்‌ க்ஷத்திரியன்‌ ஒருவனுமில்லை ; இங்குள்‌ 
ளார்‌ யாவரும்‌ அந்தணர்களே ” என்றார்‌. அதனால்‌ அந்த வீதஹவய 
னுக்கு நேர்ந்த ஆபத்து எளிதாக நீங்கிவிட்டது. க்ஷத்ரியனான வீத 
ஹவ்யன்‌ தம்முடைய ஆச்ரமத்திலிருக்கச்செய்தேயும்‌ “ இங்கு ஒரு 
க்ஷத்ரியனுமில்லை ' என்று முனிவர்‌ சொன்னதானது அஸத்யமென்று 
நினைக்கக்‌ கூடியதேயொழிய ஸத்யமென்று நினைக்கக்கூடியதன்று. 
சரணாகதர க்ஷணம்‌ பரமதர்ம மென்றும்‌, அஞ்சி நடுங்கி சரணம்‌ புகும்‌ 
தவனைக்‌ காட்டிக்கொடுப்பது மஹாபாதகமென்றும்‌ கருதியே முனி 
வர்‌ அவ்விதமாக விடை கூறினார்‌. “வீதஹவ்யன்‌ இங்கில்லை ' என்று 
பச்சைப்பசும்‌ பொய்யாகச்‌ சொல்லாமல்‌ “ இங்குள்ளார்யாவரும்‌ 
அந்தணர்களே ; அரசன்‌ ஒருவனுமில்லை ” என்று சொன்னது முனிவ 
ரூடைய சாதுரியம்‌. பிறருடைய அனர்த்த பரிஹாரத்திற்காகவும்‌ 
பச்சைப்‌ பசும்‌ பொய்‌ சொல்லலாகாது என்பது தெரிவிக்கப்பட்டதா 
கிறது. சரணாகத ஸம்ரக்ஷணமாகிற மிகச்சிறந்த தருமம்‌ ஸித்திக்க 
வேண்டில்‌ பச்சைப்பசும்‌ பொய்யும்‌ பேசலாம்‌ என்று கூறுகின்ற 
பெரியார்களுமுளர்‌. 


இவ்விஷயத்தை இப்போது இவ்வளவோடு நிறுத்திக்கொள்‌ 
வோம்‌. உண்மையுரையின்‌ உண்மையை நம்போன்றவர்கள்‌ எளிதாக 
நிஷ்கர்ஷித்தறிய முடியாது என்பதே முடிவான வார்த்தை, “தர்‌ 
மஸ்ய தத்வம்‌ நிஹிதம்‌ குஹாயாம்‌ ” என்று மஹாபாரதத்திலும்‌, 
“ஸூக்ஷ்ம: பரமதுர்ஜ்ஜேயஸ்‌ ஸதாம்‌ தர்ம: ப்லவங்கம!” என்று 
ஸ்ரீராமாயணத்திலும்‌ கூறியுள்ளபடி தருமநுட்பங்கள்‌ அல்பச்ருதர்‌ 
களுக்கு அறிவரிதாதலால்‌, இன்னது ஸத்யம்‌, இன்னது அஸத்யம்‌ 


ஐந்தாவதுவிஐ--க: ஸத்யவாக்ய:?., 49- 


என்று இலேசாகக்‌ கண்டறிய முடியாதென்பதை யுணர்த்துதற்கே 
இங்கு இவ்வளவு விரித்துரைக்கப்பட்டது. 


பெருமாள்‌ தம்‌ வாக்கினுல்‌ வெளியிட்ட தமது ஸத்யவாதித்வம்‌ 


இனி ஸ்ரீராமபிரானுடைய ஸத்யவாதித்வத்தைப்‌ பற்றிப்‌ பேசு 
வோம்‌. ராமனுடைய ஸத்யவாதித்வம்‌ ராமனுடைய திருவாக்கி 
லிருந்தே வெளிவருகின்றபடியை முந்துற நிரூபிப்போம்‌. “ராமோ 
த்விர்‌ நாபிபாஷதே ” என்று ப்ரஸித்தமாக வழங்கும்‌ ச்லோகம்‌ ஸ்ரீராம : 
னுடைய திருவாக்கிலிருந்தே அவதரித்ததாகும்‌, வனவாஸப்புறப்‌ - 
பாட்டுக்கு முன்பு ராமன்‌ கைகேயியிடத்தில்‌ சொல்லுகிற வார்த்தை. 


“ தத்‌ ப்ருஹி வசநம்‌ தேவி! ராஜ்ஞோ யதபிகாங்க்ஷதம்‌, : : 
கரிஷ்யே ப்ரதிஜாநேச ராமோ த்விர்‌ நாபிபாஷதே ” 
என்பது பூர்ணச்லோகம்‌. “ ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌. ராமன்‌ 
வாக்கில்‌ இரண்டு பேச்சு வாராது; ஒன்றே யுரைப்பா னொருசொல்லே' 
சொல்லுவானென்கிற புகழ்‌ ராமனுக்கே உரியது ” என்று இராமனே 
சொன்னா யிற்று. 
மற்றோரிடத்திலும்‌ இராமன்‌ தன்னைப்பற்றி இங்ஙனே .சொல்‌ 
லிக்‌ கொள்வதைக்‌ காணாநின்றோம்‌; [கஷ்கி. 722.7. ஸாகர வனை 
நோக்கிக்‌ கூறுகின்‌ ற வார்த்தை ட்‌ 
“ அந்ருதம்‌ நோக்தபூர்வம்‌ மே நச வஷ்யே.கதாசந, 
ஏத்த்‌ தே ப்ரதிஜாநாமி ஸத்யேநைவச தே சபே.” ' i 
என்பது. இதுவரையில்‌ நான்‌ பொய்‌ சொன்னதில்லை; இனி. 
மேலும்‌ ஒருகாலும்‌ சொல்லப்போகிறதில்லை; ஸத்யத்தின்‌ மேலாணை 
யிட்டு உறுதியாகச்‌ சொல்லுகிறேனிதை ' என்பது இதன்பொருள்‌. 
இதே வார்த்தையை அந்த ஸாக்ரீவனிடத்திலேயே மறுபடியும்‌ ஒரு 
முறை சொன்னதுமுண்டு; [கிஷ்‌ 14-14 காண்க] : 


தற்புகழ்ச்சி கூடுமென்பது பற்றி. . 

இப்படி தன்னுடைய ஸத்யவாதித்வத்தைத்‌ தானே சொல்லிக்‌: 
கொள்வது தற்புகழ்ச்சி யென்னுங்‌ குற்றத்தின்‌ - பாற்படாதோ? 
“பொய்யனேன்‌ வந்து நின்றேன்‌ பொய்யனேன்‌ பொய்யனேனே ”. 
என்று ஆழ்வார்கள்‌ அறுஸந்தித்துக்காட்டுகிற வழியன்றோ சிறந்தது; 
அவ்வழியை விட்டுத்‌ தன்னைத்தானே மெய்யனாகப்‌ புகழ்ந்து பேசிக்‌ 
கொள்வது குணக்கடலான இராமனுக்குத்‌ தகுதியோ ? என்று சிலர்‌. 
நினைக்கலாம்‌. “தன்னுடையாற்ற லுணராரிடையினும்‌ , தன்னைப்‌, 
புகழ்தலும்‌ தகும்‌” என்றார்‌ ஈன்னூலாசிரியர்‌, வடதூற்களிலும்‌, 
தவத்‌ 


50 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இங்ஙனே அனுமதியளித்ததுண்டு. தனக்குள்ள பெருமையைச்‌ 
சொல்லித்தீரவேண்டிய ஸமயத்தில்‌ சொல்லியேயாக வேண்டும்‌. 


ப்ரஸங்காத்‌ தசரதனுடைய ஸத்யவாதித்வ விமர்சம்‌ 


இனி, ராமனுடைய ஸத்யவாதித்வம்‌ பிறருடைய வாக்கனாலும்‌ 
வெளிவந்தபடியையும்‌, அந்த ஸத்யவாக்கின்‌ பெருமையினாலாய 
பயனையும்‌ எடுத்துரைக்க விரும்புகிறோம்‌. அதற்குமுன்‌, தசரதசகர 
வர்த்தியினது ஸத்யவாதித்வத்தைப்‌ பற்றிச்‌ சிறிது ஆராய்ச்சி 
செய்வோம்‌. தசரதாத்மஜனான ஸ்ரீராமபிரான்‌ ஸத்யவாக்யனென்பது 
சொல்லவேணுமோ? தந்தையான தசரதசக்ரவர்த்தி ஸத்யவாதி 
களில்‌ தலைவனாக ப்ரஸித்தனாகையால்‌ அவன்‌ வயிற்றிற்‌ பிறந்த 
இராமன்‌ ஸத்யவாதியென்பதில்‌ வியப்புண்டோ? என்று பலர்‌ 
சொல்வதுண்டு. இதைப்பற்றி இங்குச்‌ சில சொல்ல நினைக்கிறோம்‌. 
தசரதசக்ரவர்த்திக்கு ஸத்யவாதியென்கிற விருதும்‌ பெருமையும்‌ 
விளைந்தது “புண்யைர்‌ யசோ லப்யதே ” என்று ஒரு மஹாகவி சொன்ன 
கணக்கிலே ஏதோ அவனுடைய பாக்யவிசேஷத்தினாலத்தனை என்றே 
சொல்ல வேண்டும்‌. தசரதனுடைய சரித்திரம்‌ விபுலமாக நமக்கு 
ஒன்றும்‌ கிடைக்கவில்லை ; கிடைக்கின்‌ ற சரித்திரத்தில்‌ சாஸ்திரப்படி. 
அவனை ஸ்த்யவாதி யென்று கொள்வதற்கு அவகாசமுண்டா வென்று 
பார்க்கவேணும்‌: கைகேயிக்கு அவன்‌ என்றைக்கோ வாக்களித்திருந்த 
இரண்டு வரங்களை ஸ்ரீராம மகுடாபிஷேக ஸமயத்தில்‌ மறுக்க முடியா 
மல்‌ ஸ்ரீரமனுடைய வனவாஸத்திற்கு இசைந்திருந்தானென்கிற 
இவ்வளவே கொண்டு அவ்வரச்னுக்கு ஸத்யவாதியென்கிற புகழ்‌ 
விளந்துள்ளது. இதன்‌ ஒளசித்யத்தைச்‌ சிறிது விமர்சிப்போம்‌. 


கைகேயிக்கு அவன்‌ வரங்கொடுத்திருந்தது எந்த யுகாந்தரத்‌ 
திலோ தெரியாது. இன்னவிதமான வரம்‌ என்று குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கவுமில்லை. அதுகிடக்க. இவ்வரசன்‌ இராமனைத்‌ தானாக வர 
வழைத்து : நாளை உனக்கு மகுடாபிஷேகம்‌ ' என்று சொன்னது நாடு 
நகரமும்‌ நன்கறிந்தது. அதுதானும்‌ ஒருமுறை சொன்னதன்று, இரு 
முறை சொன்னது. இங்ஙனே சொன்னதைத்‌ தவறினவன்‌ ஸத்ய 
வாதியாக எங்ஙனம்‌ ஆகமுடியும்‌ ? கைகேயிக்கு வரங்கொடுத்திருந்த 
.தற்குக்‌ கண்ணழிவு சொல்லிவிட முடியும்‌ ; எப்படியென்னில்‌ ; 


சாஸ்த்ரங்களில்‌ 4 பஞ்சாந்ருதாந்‌ ஆலூரபாதகாநி' என்று ஐந்து 
ஸ்மயங்களில்‌ பொய்‌ சொலலாமென்றும்‌ அதனால்‌ பாதகமில்லை 
யென்றும்‌ சொல்லப்பட்டுள்ளது. விவாஹகாலம்‌ முதலிய ஐந்து 
ஸமயங்கள்‌ எடுத்துக்கர்ட்டப்பட்டிருக்கின்‌ றன. அவற்றுள்‌ “ப்ரானாத்‌ 
யயே” என்பது மொன்று. உயிர்போகும்‌ தருணமாயிருந்தால்‌ 


ஐந்தாவதுவின-க: ஸ்த்யவாக்ய: ? 51 


உயிரைக்‌ காப்பாற்றிக்கொள்வதற்காகப்‌ பொய்‌ சொல்ல நேர்ந்தால்‌ 
அது பாதகமன்று--என்று ஸ்பஷ்டமாகக்‌ கூறப்பட்டுள்ளது.தசரதன்‌ 
கைகேயிக்கு இரண்டுவரம்‌ கொடுத்தது சம்பராஸாரயுத்த மமயதீ 
தில்‌ உயிர்க்கு அபாயம்‌ விகாவதாயிருந்த காலத்தில்தான்‌ என்பது 
இதிஹாஸத்தினால்‌ தெரியவருகின்றது. அந்த வரப்ரதானத்தை 
அவசியம்‌ நிறைவேற்றியே யாகவேணுமென்ூிற நிர்ப்பந்தமில்லை. 

ஏன்‌ நிர்ப்பந்தமில்லை 2? : உயிர்போகுந்தருணத்தில்‌ பொய்‌ 
சொன்னால்‌ பாதகமில்லை ' என்கிற சாஸ்த்ரம்‌ ஸாமாந்யசாஸ்த்ரமே 
ஒழிய விசேஷசாஸ்தரமன்றே; அதனைப்‌ பின்பற்றியே யாகவேணு 
மென்கிற நிர்ப்பந்தமில்லை ; ஆகவே கைகேயிக்கு அளித்திருந்த வரத்‌ 
தின்படி தசரதன்‌ நிறைவேற்றாதிருந்தனனாயின்‌ அது அவனுடைய 
ஸத்யவாதித்வப்‌ பெருமைக்குப்‌ பெருத்த குறையேயாகுமன்றோ ? 
என்று சிலர்‌ வாதிக்கவுங்கூடும்‌. இங்குத்‌ தெரிந்துகொள்ளவேண்டிய 
விஷயம்‌ கேண்மின்‌ ; 


இராமனுக்கு ராஜ்யங்‌ கொடுப்பதாக ஒருமுறைக்கிருமுறை 
கூறினது மறைக்கமுடியாததாதலால்‌, இதை அரசன்‌ கைகேயியிடம்‌ . 
எடுத்துக்கூறி “கைகேயீ ! உனக்கு நான்‌ வெகுகாலத்திற்கு முன்பு 
பொதுவாக இரண்டுவரம்‌ கொடுத்திருப்பது உண்மையே; இன்னது 
செய்யவேணுமென்று அப்போது நீ கேட்டிருக்கவில்லை ; இப்போது 
நான்‌ இராமனுக்கு ராஜ்யம்‌ கொடுப்பதாகச்‌ சொல்லியான படியால்‌ 
அந்த வாக்குத்‌ தவறமாட்டேன்‌ ; அதற்கு விரோதமில்லாதபடி நீ 
கேட்கும்‌ வரத்தையே நான்‌ கொடுக்கமுடியும்‌ ; முடிக்துபோன விஷ 
யத்தை நீ கேட்பது தகுதியன்று” என்று திண்ணமாகச்‌ சொல்லி 
யிருக்கவேண்டும்‌. இப்படிச்‌ சொல்லுவதனால்‌ ஸத்யவாதித்வத்திற்கு 
யாதொரு பங்கமும்‌ விளையாது. 

அன்றியும்‌ மற்றொருவிஷயமும்‌ இங்குக்‌ குறிக்கொள்ளத்தக்க 
துண்டு; “ராமோ ளிக்ரலவாந்‌ தர்ம:” என்று வடிவெடுத்த ஸித்ததர்ம 
மாகச்‌ சொல்லப்பட்ட இராமனோடு கூடிவாழ்வதைவிட்டு ஆபாஸதர்ம 
மான ஸத்யவசனத்தைத்‌ தசரதன்‌ பற்றி நின்றது அவனுக்கு அவதீய 
மாகவும்‌ சொல்லப்பட்டுள்ளது; முமுக்ஷாப்படியில்‌ சரமச்லோகப்ர 
கரணத்தில்‌ “ஸர்வதர்மாக்‌ பரித்யஜ்ய ” என்றவிடத்தில்‌ பிள்ளை 
லோகாசார்யர்‌ அருளிச்செய்துள்ள ஸ்ரீஸூக்தி“ சக்ரவர்த்தியைப்‌ 
போலே இழக்கைக்கு உறுப்பு ” என்பதாம்‌; இங்கு மணவாள்மாமுனி 
களின்‌ வியாக்கியான ஸ்ரீஸூக்தி வருமாறு “முன்பே வரப்ரதானத்‌ 
தைப்‌ பண்ணிவைத்து இப்போதாக மறுக்கவொண்ணாதென்றுஆபாஸ 
மான எத்யதர்மத்தைப்‌ பற்றிகின்று “ராமோ விகீரஹவாக்‌ தர்ம:” 
என்கிற பெருமாளோடே கூடிவாழவிருந்த பேற்றை இழந்த தசரத 
சக்ரவர்த்தியைப்போலே.... என்று. 


63 ஸ்ரீராமர்நுஜன்‌--அபூர்வ ர்ர்மாயண்ம்‌ 


....ப்ரஸங்காத்‌ ததிபாண்டனுடைய கதை 


டட ரீக்ருஷ்ணாவதாரத்தில்‌ ததிபாண்டனென்னும்‌ இடையனு 
டைய கதை.ப்ரஸித்தமானது. தாயெடுத்த சிறு கோலுக்கு உளைந்‌ 
தோடிவந்த, , கண்ணபிரானை மறைத்திட்டுவைத்து, அவனைப்‌ பிடித்‌ 
தடிப்பதற்காகத்‌, தொடர்ந்துவந்த யசோதை “என்‌ மகன்‌ .இங்கு 
வந்த.துண்டோ?' என்று கேட்க, ‘அவன்‌ இங்கு வரவில்லை, அவனை 
நீர்னறியேன்‌ '' என்று அஸத்யமே சொன்ன ததிபாண்டன்‌ தனது 
தயிர்த்தாழிக்கு முட்பட மோக்ஷம்பெற்றுப்போனான்‌ ; ஸத்யவாதி 
யென்று பேர்பெற்ற தசரத சக்ரவர்த்தி நரகபர்யாயமான ஸ்வர்க 
கத்தையே பெற்றுநின்றான்‌. இதனால்‌, தசரதனுடைய ஸத்யவாதித்‌ 
வம்‌ எம்பெருமானை யிழப்பதற்குறுப்பானபடியாலே அஸத்யத்தின்‌ 
பலனையே தந்துகின்ற தென்று தெரிந்துகொண்டோம்‌. 


இராமன துஸத்யவாதித்வத்தை இரண்டுவகையாக மூதலிக்கிரோமென்பது 


... .இராமபிரானுடைய ஸத்யவாதித்வப்‌ பெருமையை இரண்டு 
வகையாக மூதலிக்க விரும்புகின்றோமிங்கு. இன்னின்ன சரிதை 
களினால்‌ இராமனுடைய ஸத்யவாதித்வம்‌ விசதமாகத்‌ தெரிகின்ற 
தென்று,கிரூபணஞ்‌ செய்தல்‌ முதல்வகை, இன்னின்ன கதைகளினால்‌ 
'இராமனுடைய ஸத்யவாதித்வத்திற்குக்‌ குறைகாண்‌ கிறதேயென்று 
தேேபித்துச்‌ சொல்வாருடைய ஆகேபவார்த்தைகளை யெடுத்துக்‌ 
காட்டி அவற்றுக்குப்‌ பரிஹார முணர்த்தும்‌ முகத்தால்‌ அந்த ஸத்ய 
'வாதித்வத்தை நிலைநாட்டுவது இரண்‌ டாம்வகை. 

“ஸத்யேந லோகாந்‌ ஐயதி விவரணம்‌ 


முதல்வகையில்‌ நிரூபணம்‌ கேண்மின்‌ இராமபிரானுக்கு 
யுவராஜ பட்டாபிஷேகம்‌ நடைபெற்ப்போகின்‌ ற தென் பதை யுணர்ந்த 
கைகேயி : மந்தரையினால்‌ மனம்கலக்கப்பெற்றுக்‌ கோபாவேசங்‌ 
கொண்டு, சக்ரவர்த்தி பக்கலிலே இராமனுடைய வனவாஸத்தையும்‌ 
யரதாபிஷேகத்தையும்‌ பிரஸ்தாவித்தபோது, சக்ரவர்த்தி மூர்ச்சித்‌ 
துக்‌ டந்து பிறகு மூர்ச்சை தெளிந்து அக்கைகேயியை நோக்கிப்‌ பல 
கூறுகின்றான்‌ ;: [அயோத்தியாகாண்டம்‌— பன்னிரண்டாவது ஸர்க்‌ 
கம்‌] : “ அடீ -.கொடியவளே ! இந்த வமிசத்தைக்‌ கெடுக்கவந்த 
“பாவியே /.இராமனாவது நானாவது உனக்குச்‌ செய்த தீங்கு ஏதேனு 
முண்டோ? இராமன்‌ பெற்றதாய்க்குப்போலவே உனக்கும்‌ பணி 
“விடை: செய்துகொண்டிருக்கின்றானே ! அன்னவன்மீது நீ கடிய 
மனம்‌ கொண்டனையே ! இந்த. துர்ப்புத்தி உனக்கு எங்ஙனம்‌ உண்‌ 
'டாயிற்று 2... உன்‌. தன்மையறியாது உன்னை இவ்வீட்டினுள்‌ 
கொணர்ந்து சேர்த்துக்கொண்ட எனது புத்தியையன்றோ நிந்திக்க 


பூண்ட ஆடம்‌ 


ஐந்தாவதுவிஐ--க: ஸத்யவாக்ய: ? 53 


வேண்டும்‌. . பறவைகள்‌ விலங்குகள்‌ முதற்கொண்டு ஸகல பிராணி 
வர்க்கங்களும்‌ புகழும்படி நற்குண நற்செய்கைகள்‌ வாய்ந்த இராமனை 
எங்ஙனம்‌ நான்‌ வனம்‌ போகவிடுவேன்‌ ? இராமனைவிட்டு ஒரு 
நொடிப்‌ பொழுதாயினும்‌ என்னுடலில்‌ உயிர்‌ தங்கியிருக்குமோ ? அடி 
பாவீ! நீ கொண்ட கொள்கை என்னுயிரையே மாய்க்கவல்லதாக 
வன்றோ இருக்கிறது; இக்‌ கொடிய கருத்தைக்‌ கூசாது நீ என்னிடம்‌ 
கூறினவளவே போதும்‌; இவ்வளவோடு இக்கருத்தை விட்டுத்‌ 
தொலைப்பாயாக: உனக்கு நான்‌ கணவனாக இருந்தாலும்‌ உன்‌ பாதங்‌ 
களில்‌ என்‌ தலையை மடுத்து வணங்கி வேண்டிக்கொள்ளவும்‌ கூச்ச 
மற்றிருக்கின்றேன்‌. கலக்கந்‌ தீர்ந்து என்மேல்‌ அருள்புரிவாயாக ; 
என்றினையவார்த்தைகளைச்‌ சொல்லிவரும்போது இராமனுடைய 
நற்குணங்களை நாலைந்து சுலோகங்களினால்‌ கல்லும்‌ உருகக்‌ கூறுகின்‌ 
ரன்‌ தயரதமன்னவன்‌ ; அவற்றுள்‌ தலையான சுலோகம்‌ இது; : 


“ஸத்யேந லோகாந்‌ ஜயதி தீநாந்‌ தாநேந ராகவ:, 
குரூந்‌ ௬ச்ருஷயா தீரோ தநுஷா யுதீ சாத்ரவாந்‌.” 


(இதன்‌ பொருளாவது;) இராமன்‌ ஸத்யவாக்கின்‌ பெருமை 
யினால்‌ ஸகல லோகங்களையும்‌ தானிட்ட வழக்காகக்‌ கொண்டிருக்‌ 
கிறான்‌ ; * ஏழைகளைக்‌ கொடையினால்‌ கவர்கின்றான்‌; ஆசிரியர்களைப்‌ 
பணிவிடையினால்‌ கவர்கின்றான்‌ ; போர்க்களத்தில்‌ வில்லினால்‌ பகை 
வர்களைக்‌ கவர்கின்றான்‌ ; என்பது. இவற்றுள்‌ ஸத்யேந லோகாந்‌ ஐயதி' 
என்பது தலைமைபெற்ற விஷயம்‌. இதற்கு அடுத்த சுலோகத்திலும்‌ 
ஸத்யம்‌ என்று தொடங்கி இராமனுடைய மெய்ம்மைப்‌ பெருவார்த்தை 
யின்‌ மேன்மை புகழப்படுகின்றது. இங்ஙனே பலர்‌ பலவிடங்களில்‌ 
இராமபிரானது ஸத்யத்தைப்‌ பற்றிப்‌ புகழ்ந்து பேசியிருந்தாலும்‌ 
மேலே குறித்த சுலோகத்தில்‌ 'ஸத்யேந லோகாந்‌ ஜயதி” என்றிருப்பது 
விலையுயர்ந்த ரத்னமாகக்‌ குலாவப்படுகின்றது. பகவத்விஷய்ப்‌ 
பேராசிரியரான நம்பிள்‌ளயினுடைய வைபவத்தில்‌ “ஸத்யேந 
லோகாம்‌ ஜயதி” என்கிற இந்த ச்லோகத்தின்‌ சார்பான சொற்‌: 
பெருமை தலைசிறந்து விளங்குகின்றது. அதனைச்சிறிது விவரிப்போம்‌. 

நம்பிள்ளை நிர்வாஹ விவரணம்‌ 

பட்டருடைய ஸந்ததியில்‌ தோன்றி மகாவித்வானாயிருந்த 
நடுவில்திருவீதிப்பிள்ள பட்ட ரென்பவர்‌ நம்பிள்ளை காலத்தில்‌. இரு 
வரங்கப்‌ பெருநகரில்‌ வாழ்ந்‌ தவர்‌. இவரும்‌ ஓரிடத்திலே ஸ்வரூபக்ரந்‌ 
தங்களைப்‌ பிரவசனம்‌: செய்துவந்தார்‌. ஆனாலும்‌ பெரும்பாலோர்‌ 
நம்பிள்ளை கோஷ்டியிலேயே அந்வயித்து இவருடைய கோலஷ்டியில்‌ 
மிகச்சிலரே சேர்ந்திருந்தனர்‌. அதனால்‌ இவர்க்கு நம்பிள்ளையிடத்தில்‌ 
பொருமையுண்டாகியிருந்தது. இவர்‌ ஒரு காள்‌ ராஜஸபைக்குச்‌ 


54 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


சென்றிருந்தார்‌. அவ்வரசன்‌ மஹாவிவேகியுமாய்‌, தன்னிடம்‌ வருகிற 
பண்டிதர்களை யெல்லாம்‌ ஸ்ரீராமாயணம்‌ முதலிய நூல்களில்‌ கேள்வி : 
கேட்பவனுமாயிருந்தபடியால்‌ இந்தப்‌ பட்டரையும்‌ ஸ்ரீராமாயண த்‌ 
தில்‌ ஒரு கேள்வி கேட்டான்‌. அதாவது: 


“ ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியே இராமபிரானாக வந்து திருவவ 
தாரம்‌ செய்திருந்தும்‌ ஸ்ரீராமன்‌ நாராயணத்வப்ரயுக்தமான 
பெருமையை அறவே மறைத்துக்கொண்டு மனுஷ்ய பாவனையையே 
பூர்த்தியாக :ஏறிட்டுக்கொண்டு அஜ்ஞரைப்‌ போலவும்‌ அசக்தரைப்‌ 
போலவுமிருந்தான்‌ என்று தெரியவருகின்றது; ஸ்வாமிகளே ! 
இப்படி நான்‌ கிரகித்திருப்பது யுக்தமான துதானே, பிசகல்லவே ” 
என்று கைகூப்பிக்கொண்டு சொன்னான்‌. அதுகேட்ட பட்டர்‌ 
“ ஆமாம்‌, நீங்கள்‌ கிரகித்திருப்பது யுக்தமே; நாராயணத்வப்ரயுக்த 
மான பரத்வத்தைக்‌ கழற்றிவைத்துவிட்டு மநுஷ்யபாவனையில்தான்‌ 
நடனம்‌ செய்திருக்கிறார்‌ ஸ்ரீராமமூர்த்தி; இதில்‌ என்ன சந்தேகம்‌? 
இப்படிக்கு இசைந்தால்தான்‌ ஸ்ரீராமாயண கதைகள்‌ பொருந்தும்‌ ” 
என்று விடை கூறினர்‌. இதைக்கேட்ட அரசன்‌ “ஸ்வாமிகளே! 
அப்படியானால்‌ இராமன்‌ *மயா த்வம்‌ ஸமநுஜ்ஞாதோ கச்ச லோகாந்‌ அநுத்த 
மாந்‌* என்று சொல்லி ஜடாயுவுக்கு முத்தியளித்ததாகக்‌ கதை காண்‌ 
கிறதே, இது பொருந்துமாறு என்‌ ? அப்போது இராமன்‌ தன்னுடைய 
மனைவியான பிராட்டி சென்‌ றவிடம்‌ அறியாமல்‌ “மரமே! பார்த்தாயா? 
மயிலே! நீ கண்டாயா? குயிலே! நீ அறிவாயா ?” என்றிப்படி 
௮..றிணைப்‌ பொருள்களையும்‌ கேட்டுத்‌ தளர்கின்ற நிலையாயிரா 
நின்றது; அந்நிலையில்‌ ஜடாயுவை நோக்கி “நான்‌ உனக்குக்‌ கட்டளை 
யிடுகிறேன்‌, மோக்ஷம்‌ போவாயாக ' என்று சொன்னார்‌ பெருமாள்‌ 
என்றால்‌ இது பொருத்தமாக இல்லையே ? ஸ்வாமிகள்‌ இதனைப்‌ 
பொருந்தவிட்டு என்‌ மனம்‌ தருப்தியடையும்படி சமாதானம்‌ சொல்ல 
முடியுமோ?” என்றான்‌. 


கேள்வியோ வலிதாயிருந்தது. பட்டருக்கு ஸமாதானம்‌ 
ஸ்புரிக்கவில்லை. கூரத்தாழ்வான்‌ அருளிச்செய்த அதிமாநுஷ ஸ்தவத்‌ 
தில்‌ “ப்ருச்சாமி கிஞ்சந யதா கில ராகவத்வே” “ அஷ்தாண்ண 
யோகபதம்‌ ” என்று தொடங்கியுள்ள இரண்டு ச்லோகங்களிலும்‌ 
இதே கேள்வியுள்ளது என்பதை நினைத்துக்கொண்டாரேயல்லது, 
கேள்விக்கு த்ருப்திரமான ஸமாதானம்‌ சொல்ல விரகறிந்திலர்‌. 
இவருடைய அத்ருஷ்டவசத்தால்‌ அப்போது அவ்வரசனுக்கு வேறொரு 
பணியில்‌ மனவூக்க மேற்பட்டது ; அன்றியும்‌, நம்பிள்ளை திருவடி 
களில்‌ பழுக்கக்‌ கேட்ட வொரு பெரியார்‌ யாத்ருச்சிகமாக அவ்வரச 
சபையில்‌ தென்பட்டார்‌. அவரைக்‌ கண்டவுடனே பெருமகிழ்ச்சி 
கொண்டு பட்டர்‌ அவரிடத்தில்‌ அரசனுடைய கேள்வியை யெடுத்‌ 


அத்‌ 


ஐந்தாவதுவின௧: ஸத்யவாக்ய;? 55 


துரைத்து : இவ்விஷயம்‌ நம்பிள்ளை கோஷ்டியில்‌ விசாரத்திற்கு வந்தி 
ருக்குமே ; நம்பிள்ளை நிர்வஹிக்கும்‌ விதம்‌ யாது?” என்று செவியோடு 
செவியாகக்‌ கேட்டார்‌. கேட்டவுடனே அவர்‌ 4 ஜத்யேந லோகாந்‌ ஜயதி 
என்றெ ஸ்ரீராமாயண ச்லோகத்தைக்‌ கொண்டு நஈம்பிள்‌ ண நிர்வஹிக்‌ 
கக்‌ கேட்டிருந்ததுண்டு'' என்று கூற, பட்டர்‌ அதைத்‌ தம்‌ திருவுள்‌ 
ளத்திலே கொண்டு : இதுதான்‌ பொருத்தமான ஸமாதானம்‌ என்று 
அறுதியிட்டுக்கொண்டார்‌. வேறு பணியில்‌ இருந்த அரசனும்‌ அபி 
மூகனாகி “ஸ்வாமிகளே! என்‌ கேள்விக்கு ஸமாதானமொன் றும்‌ 
ஸ்புரிக்கவில்லையோ ' என்றான்‌. அதற்கு பட்டர்‌, “மஹாப்ரபோ ! 
ஸ்புரிக்காமலென்ன? அப்போதே சொல்ல ஸஜ்ஜனாயிருந்தேன்‌ ; தாங்‌ 
கள்‌ அந்யபரராய்‌ இருந்தபடியாலே நானும்‌ சமயம்‌ எதிர்பார்த்திருக்‌ 
தேன்‌ ; இப்போது கேளுங்கள்‌ ' என்று பீடிகையிட்டுக்கொண்டு நம்‌ 
பிள்ளை சிஷ்யரிடம்‌ கேட்ட நிர்வாஹத்தைப்‌ பன்னி யுரைத்தார்‌ ; ௮தா 
வது; இராகவன்‌ ஸத்யவாக்கின்‌ பெருமையினால்‌ ஸகலலோகங்களை 
யும்‌ ஸ்வாதீனமாகவுடையவன்‌ ' என்று தசரத சக்ரவர்த்தி சொல்லி 
யிருப்பதனால்‌ அந்த ஸத்யவாக்கின்‌ பெருமையே ஜடாயுவுக்கு முத்தி 
யளித்ததாம்‌. நாராயணத்வப்ரயுக்தமான பரத்வத்தினால்‌ முத்தி 
யளித்தபடியன்று ' என்று. ன்‌ 


ராஜஸன்மான விசேஷங்கள்‌ 

பட்டர்‌ அரசனுக்கு இதை விரிவாக உணர்த்த, அரசன்‌ மேதாவி 
யாகையாலே .மிகவுகந்து, இங்ஙனேயல்லது வேறுவகையாக ஸமா 
தானம்‌ சொல்லப்‌ பொருந்தாதென்று துணிந்து உள்குழைக்து 
பட்டரை விசேஷமாக ஸன்மானித்துப்‌ போகவிட்டான்‌. பட்டர்‌ 
ப்ராமாணிகராகையாலே அந்த ஸத்காரத்தைத்‌ தம்முடைய க்ருஹத்‌ 
திற்குக்‌ கொண்டுபோக மனங்கொள்ளாமல்‌, : நம்பிள்ளையின்‌ ஸ்ரீஸல்க்‌ 
திரத்நாகர த்தில்‌ ஒரு சிறு திவலைக்குப்‌ பெற்ற ஸத்காரமன்றோ விது” 
என்று உள்ளமுருகி அதை நம்பிள்ளை திருவடிவாரத்திலே கொண்டு 
ஸமர்ப்பித்து தேவரீருடைய ஸ்ரீஸூக்திகளில்‌ சிந்திப்போன ஒரு 
சொல்லுக்குப்‌ பெற்ற ஸத்காரமிது ; இது காறும்‌ அடியேன்‌ அகன்‌ 
றிருந்து அனர்த்தப்பட்டது போதும்‌ ; இனி நிழலுமடிதாறுமாக அங்க 
கரித்து அடியேனை வாழ்வித்தருளவேணும்‌ ' என்று வேரற்ற மரம்‌ 
போலே விழுந்துவேண்டி அடிபணிந்து உய்ந்தாரென்பது வரலாறு. 


இதனால்‌, இராமபிரானுடைய ஸத்யவாக்கின்‌ பெருமையை நம்‌ 
முன்னோர்கள்‌ நிரூபிக்கும்‌ திறம்‌ அறியலாகும்‌. இனி இரண்டாவது 
வகையில்‌ நிரூபணம்‌ கேண்மின்‌ ; ஸ்ரீராமனுடைய ஸத்யவாதித்வத்‌ 
திற்கு ஸ்ரீராமாயண கதையைக்‌ கொண்டே குறை சங்கித்து, அதற்‌ 
குப்‌ பரிஹார முணர்த்துகிறோம்‌. 


56 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


ஸ்ரீராமனுடைய ஸத்யவாகித்வத்தில்‌ சங்காபரிஹாரங்கள்‌. 


இராமனுக்கு மகுடாபிஷேகஞ்‌ செய்வதாகச்‌ சக்கரவர்த்தி 
நிச்சயித்து கியமனம்‌ தந்து அதற்குப்‌ பூர்வாங்கமாக ஆகவேண்டிய 
சடங்குகளும்‌ முடிவுபெற்று அபிஷேகமாக வேண்டிய ஸமயத்தில்‌ 
கைகேயியீன்‌ வாக்குக்குக்‌ கட்டுப்பட்ட மன்னவன்‌ இராமனுக்கு வன 
வாசத்தை நியமிக்கவேண்டிவந்த தென்கிற கதாசந்தர்ப்பம்‌ யாவரு 
மறிந்ததே. மகுடாபிஷேகம்‌ கொண்டருள ஸித்தனாயிருந்த இராம 
னுக்கு, முடிதவிர்ந்து சடைபுனைந்து மரவுரியுடுத்து நல்லுணவுகளை 
யொழித்துக்‌ காய்கிழங்குகளைப்‌ புசித்துக்‌ கல்லும்‌ முள்ளூமான 
காட்டு வழிகளிலே திரிந்து பதினான்கு வருஷகாலம்‌ வனவாஸஞ்‌ 
செய்ய நேர்ந்ததென்றால்‌, உண்மையில்‌ இது வருத்தமாக இருக்கக்‌ 
கூடுமா? ஆனந்தமாக இருக்கக்கூடுமா ? என்று நாம்‌ ஆலோசிக்குமள 
வில்‌, தலைவிதியென்று ஒப்புக்கொள்ளவேண்டியதாக நேர்ந்த இவ்‌ 
விஷயத்தில்‌ ஆனந்தம்‌ எப்படியிருக்கக்கூடும்‌? உள்ளபடி வருத்தம்‌ 
தானிருக்கும்‌ என்றே பலரும்‌ நினைக்கத்தக்கதும்‌ சொல்லத்தக்கது 
மாம்‌, ஆனால்‌, இது தவறான அபிப்பிராயமேயாகும்‌. ராஜ்யாபி 
ஷேகத்திற்‌ காட்டிலும்‌ வனவாஸத்தில்‌ இராமபிரானுக்கு மிக்க 
“மகிழ்ச்சியே யென்று அவன்றனது வாக்கினின்று நன்கு தெரிகின்‌ 
றது. [அயோத்யா காண்‌. 22-29. 


“ மர ச லக்ஷ்மண லந்தாபம்‌ கார்ஷீர்‌ லக்ஷம்யா விபர்யயே,. 
ராஜ்யம்‌ வர்‌ வநவாலோவா வநவாஸோ மஹோதய; ” ' 

என்பது இராமபிரான்‌ சோதிவாய்‌ திறந்தருளியவாசகம்‌, இளை 
யோனை நோக்கிக்‌ கூறிய இவ்வார்த்தையில்‌ “ நமக்கு -ராஜயமானா 
லென்ன ? வனவாஸமானலென்ன ?” என்று முதலிற்சொல்லி,. 
உடனே “வநவாஸோ மஹோதய:” என்று வனவாஸந்தான்‌ பேரின்ப 
மென்று கூறின இராமபிரான்‌ பொய்யாகக்‌ கூறுமவனல்லனே ; 
நெஞ்சிலுள்ளதை உள்ளபடி யுரைப்பவனன்றோ இராமன்‌. 

கம்பர்‌ வாக்கைக்‌ காட்டுதல்‌ 
்‌ . இவ்விஷயத்தைக்‌ கம்பர்‌ கூறுமிடத்து வெகு ஆச்சரியமாகக்‌ 
கூறுகின்றார்‌“ இராமன்‌. திருமுகச்‌ செவ்விநோக்கின்‌....௮ப்பொழு 
தலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா.” என்று, கலக்கிய ' 
மாமனத்தனளாய்க்‌ கைகேசி வரம்வேண்ட மலக்கிய மாமனத்தன 
னாய்‌ மன்னவனும்‌ மறாதொழிய, குலக்குமரா !. காடுறையப்‌ 
போ வென்று விடை கொடுத்தவளவிலே: இராமபிரானுக்குண்‌ 
டான மனமகிழ்ச்சி, இப்பொழுது எம்மனோரால்‌ இயம்புதற்‌ கெளிதோ 2-—அப்‌ 
போது அத்திருமுகமண்டலத்தை நேராகச்‌ சேவிக்கப்பெற்றவர்கள்‌ 
பேசத்‌ தக்கதேயல்லது அதனைக்‌ கண்ணாற்‌ - காணாத நான்‌ எனது 


% 


ஐந்தாவதுவிை-க: ஸத்யவாக்ய: ? 57 


புல்லிய சொல்லைக்கொண்டு அறிவிக்கப்‌ பார்ப்பது பேதைமை 
யன்றோ வென்று கையொழிந்து நின்ற கம்பர்‌, மீண்டும்‌ அதனைச்‌ 
சொல்லுவதாகத்‌ தொடங்கி “வனவாஸ நியமனம்‌ பெறுதற்கு 
முன்னே இராமபிரானது திருமுகமண்டலம்‌ தாமரையோ டொத்த 
தாகமாத்திரம்‌ சொல்லலாம்படி யிருந்ததென்றும்‌ ; வனவாஸ நிய 
மனம்‌ பெற்றபின்போ வென்னில்‌; அப்போதலர்ந்த செந்தாமரைப்‌ 
பூவின்‌ செவ்வியிற்‌ காட்டிலும்‌ பன்மடங்கு மேம்பட்ட செவ்வியைப்‌ 
பெற்றதென் றும்‌ கூறி முடித்தனர்‌. 


ஸ்ரீராமன்‌ அஸத்யவாதியென்கிற பூர்வபக்ஷம்‌ 


இங்ஙனே அதிசயமாகக்‌ கூறுதற்குக்‌ காரணம்‌ *வநவாஸோ 
மஹோதய:* என்று இராமபிரானருளிய சொல்லேயாகும்‌. நன்கு 
ஆராய்ந்துபார்க்குமிடத்து இது அஸத்யமாகச்‌ சொன்னதேயல்லது 
ஸத்யமாகச்‌ சொன்ன தனறென்றும்‌, மகுடாபிஷேக மங்களம்‌ 
தவறிப்போயிற்றே யென்கிற துக்கமே இராமனது அடிவயிற்றில்‌ 
குடிகொண்டிருந்ததென்றும்‌ கண்டறியும்படியாக்வுள்ளது. எங்ஙனே 
யென்னில்‌ ; இராமன்‌ பஞ்சவடியில்‌ ஸீதையைப்‌ பிரிந்த வருத்தத்‌ 

தினால்‌ புலம்புகையில்‌, [ஆரண்யகாண்‌, 67-25] 

“ராஜ்யாத்‌ ப்ரம்சோ வநே வாஸோ நஷ்டா ஸீதா ஹதோ த்விஜ:, 

ஈத்ருசீயம்‌ மமாலக்ஷமீ: நிர்தஹேதபி பாவகம்‌ ”” 


என்று சொல்லிப்‌ புலம்பியது ஸ்பஷ்டமாகவுள்ளது. இதன்‌ பொருள்‌ 
யாதெனில்‌; 4 கிடைக்கவேண்டிய ராஜ்யம்‌ அந்தோ! கிடைக்காமற்‌ 
போயிற்று ; ராஜ்யம்‌ கிடைக்காமற்போனாலென்ன ? நகரத்திலேயே 
ஒரு மூலையில்‌ வஸிக்கப்பெற்றிருக்கலாமே ; அதுவுமில்லாமல்‌ 
காட்டில்வந்து திண்‌ டாடவேண்டியதாயிற்றே; இப்படிப்பட்ட தன்றோ 
என்‌ தரித்திரம்‌!” என்பதாம்‌. ்‌ 

இங்ஙனே புலம்புகின்றபடியை நோக்கினால்‌ ராஜ்யமிழந்து 
வனவாஸம்‌ பெற்றது பெருந்துயராகவே பெருமாளுடைய அடிவயிற்‌ 
றில்‌ உறைந்து கிடக்கிறதென்று தெரியவில்லையா? உண்மை 
இப்படியிருக்க “வநவாஸோ மஹோதய:' என்று அப்போது சொன்ன 


வார்த்தை அஸத்யமென்றே கொள்ளவேண்டியதாகிற தன்றோ. 


ரி 


இங்ஙனே பலர்‌ சங்கிக்க இடமுள்ளது. 


மேலேகாட்டிய பூர்வபக்ஷத்திற்குப்‌ பரிஹாரம்‌ 
இனி இதற்குப்‌ பரிஹாரம்‌ கூறுவோம்‌ ; * ராஜ்யாத்‌ ப்ரம்சோ'வநே 
வாஸ: என்று பரிதபித்துச்‌ சொன்னவிது எந்த ஸம்யத்தில்‌ 
எதனாலே? என்று நன்கு ஆலோசிக்கவேண்டும்‌, பிராட்டியைப்‌ 


௮-8 


58 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பிரிந்தும்‌ பரமபாகவதோத்தமரான ஜடாயுமஹாராஜரையு மிழந்தும்‌ 
பரிதாபம்‌ பொறுக்கொணாதிருந்த ஸமயத்தில்‌ வெளிவந்த வார்த்தை 
யிது. வகவாஸக்‌ கட்டளை கிடைத்தபோ து “வநவாஸோ மஹோ தய" 
என்று சொன்னது என்ன திருவுள்ளத்தாலென்னில்‌, கேண்மின்‌ ; 
ஜ௩கசக்ரவர்த்தி ஸீதாபிராட்டியைத்‌ தாரை வார்த்துக்‌ கொடுக்கும்‌ 
போது “இயம்‌ ஸீதா மமஸுதா ஸஜதர்மசரீ தவ” என்று சொல்லிக்‌ 
கொடுத்தார்‌; ஸ்ரீராமபிரான்‌ தான்‌ செய்யக்கடவதான தருமத்திற்கு 
அவளைத்‌ துணைவியாகக்‌ கைப்பற்றினது இதனால்‌ விளங்கிற்று. 
இராமன்‌ தான்‌ செய்யக்கடவதான தருமம்‌ எதுவென்னில்‌ ; சரணாகத 
பரித்ராணமேயாகும்‌. [இவ்விஷயம்‌ “க: தர்மஜ்ஞ:?' என்ற மூன்றாம்‌ 
. வினாவின்‌ விவரணத்தில்‌ விரித்துரைக்கப்பட்டுள்ள து. ] பிராட்டி யுடன்‌ 
காட்டுக்‌ கெழுந்தருளினது சரணாகத ஸம்ரகூணமாகிற . பரமதர்‌. 
மத்தை நிறைவேற்றுதற்குப்‌ பாங்காகுமென்ற குதூஹலத்தாலே 
யாயிற்று. காகாஸார பரித்ராணம்‌ முதலிய தருணங்களில்‌ பிராட்டி 
கூடவிருந்தது ஸபலமாகப்பெற்றதைப்‌ பெருமாள்‌ நன்கறிந்தவர்‌. 
அப்படிப்பட்ட பிராட்டியைப்‌ பிரிந்த துக்கம்‌ ஒன்று; பரமபாகவதர்‌ 
களோடுகூடிவாழலாமென்கிற குதூஹலத்தோடேகாடே றவந்தவர்க்கு 
மஹாபாகவதோத்தமரான ஜடாயுமஹாராஜரை இழந்த துக்கம்‌ மற்‌ 
றொன்று ; இதுவே மிகப்பெரிய துயராம்‌. இவ்விரண்டு துக்கங்களி 


[] ட 


னாலும்‌ திருவுள்ளம்‌ உடைகுலைப்படவே காட்டுக்கு வந்தது விபல 
மாகவும்‌ விபரீதபலமாகவுமாயிற்றே என்கிற துக்கத்தினால்‌ ராஜ்யாத்‌ 
ப்ரம்சோ வநே வாஸ: என்கிற ச்லோகம்‌ ஆவிர்ப்பவித்ததில்‌ பிசகொன்று 
மில்லை; இதனால்‌ “வநவாஸோ மஹோதய:' என்று முன்னம்‌ 
சொன்னது பொய்யாக நினைக்க வொண்ணாததே. 


பொருத்தமான த்ருஷ்டாந்தமொன்று காட்டுதல்‌ 

ஒரு பெரியவர்‌ திருவல்லிக்கேணி பார்த்தஸாரதியின்‌ மஹோத்‌ 
ஸவத்தை ஸேவிக்கப்‌ பலவருஒங்களாகப்‌ பாசீத்து வெகுகுதூஹலத்‌ 
துடன்‌ அவ்விடம்‌ வந்து சேர்ந்தார்‌ ; வந்த விடத்தில்‌ ஒரு விதமான 
ஸெளகரியமும்‌ கிடைக்காமல்‌ வெய்யில்‌ மழை முதலான கஷ்டங்‌ 
களில்‌ சிக்கித்‌ தெருவில்‌ திண்டாடிப்‌ பெருமாள்‌ ஸேவையும்‌ ப்ராப்த 
மாகா தொழிந்தால்‌ அப்போது அவரது வாயினின்று பரிதாப 
வார்த்தை எவ்விதமாக வெளிவரக்‌ கூடுமென்று பாருங்கள்‌ ; ‘அந்தோ 
தாம்‌ நம்மூரிலேயே ஸுகமாக வாழ்ந்திருக்கலாமே ; ஏதுக்கு. இப்படி 
வந்து வருந்துகிறோம்‌ ! இதுவும்‌ ஒரு விதியா நமக்கு !” என்‌ றிப்படி 
பலவாறு சொல்லிப்‌ புலம்ப நேர்கின்றது. இது எங்கும்‌ ஸம்பா 
விதமே, அஸம்பாவிதமன்று. அதனால்‌ என்னகுறை ? ஊரிலிருந்து 
புறப்பட்டு வரும்போது அவர்க்கிருந்த குதூஹலத்தில்‌ குறைகூற . 
முடியுமோ ? பொய்யான குதூஹலத்தினால்‌ புறப்பட்டாரவர்‌ என்று 


்‌ ஆருவதுவினக: த்ருடவ்ரத: ? 59 


இதுகொண்டு சொல்லமுடியுமோ? எந்த விருப்பத்தினால்‌ முதலில்‌ 
குதூஹல முண்டாயிற்றோ அந்த விருப்பம்‌ முட்டுப்பட்டால்‌ முன்‌ 
னிருந்த குதூஹலம்‌ மாறுபடுமன்றோ. இது உலகமெங்குங்காணும்‌ 
நீதியேயாம்‌. இராமபிரானுடைய திருவாக்கில்‌ * வகவாஸோ மஹோ 
தய: என்ற வார்த்தை வெளிவந்தபோது வநவாஸ குதூஹலம்‌ 
ஸத்யமாகவே யிருந்ததன்றி அதில்‌ பொய்ம்மை சிறிதுமில்லை என்‌ 
பது இவ்வளவால்‌ நிரூபிக்கப்பட்டது. இங்ஙனே ஸ்ரீராமாயண த்தில்‌ 
மற்றுஞ்‌ சில சங்கைகளும்‌ தோன்‌ றக்கூடியவையுள ; அவற்றுக்கும்‌ 
இவ்வழியானே பரிஹாரம்‌ காணத்தக்கது. கல்‌ ட்‌ 


6. க: த்ருடவ்ரத:? 

வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ “கோ த்ருடவ்ரத:” என்கிற 
ஆறாவது வினா இனி விவரிக்கப்படுகின்றது. திடமான விரதமுடைய 
வன்‌ யாவன்‌ 2 என்று வினவுகின்றார்‌ வான்மீகி முனிவர்‌. ஒரு காரி 
யத்தைச்‌ செய்து முடிக்கவேணுமென்கிற சங்கற்பத்திற்கு விரதம்‌ 
என்று பெயர்‌, அந்த சங்கற்பம்‌ சிறிதும்‌ தளராமல்‌ திடமாக 
இருக்கப்‌ பெறுவது ஒரு சிறந்த குணம்‌. ஏகாதசியன்று உபவாஸ 
மிருத்தல்‌ முதலியன உலகில்‌ ஈம்‌ போல்வார்க்கு விர தமெனப்படும்‌. ' 
ஆனால்‌ நாம்‌ எதிலும்‌ உறுதியுடையோமல்லோம்‌. ஒரு பணியைத்‌ 
தொடங்கும்போது அதில்‌ மிகமிக உற்சாகங்‌ கொண்டிருப்போம்‌; சில 
நாள்‌ கழிந்தவாறே அதில்‌ தளர்ச்சியுண்டாகி மற்றொரு பணியில்‌ 
கைவைப்போம்‌. அதிலும்‌ அப்படியேயாகும்‌. ஆகவே, ஒன்றிலும்‌ 
உறுதியில்லாதவர்கள்‌ நாம்‌. இராமபிரானோ வென்னில்‌ எதிலும்‌ 
மிக்க வுறுதியுடையவன்‌. இவ்வரிய பெரிய குணத்தை இங்கு நாம்‌ 
விரிவாக அநுபவிக்க விரும்புகின்றோம்‌. 


இராமனுக்கு விரதம்‌ அடியாரைக்‌ காப்பதேயென்பது 
இராமன்‌ எந்தக்‌ காரியத்தில்‌ திடமான விரத முடையவன்‌ ? 


என்று கேள்விவரும்‌. எல்லாக்‌ காரியங்களிலுமே திண்ணமான 
ஊக்கமுடையவனாயினும்‌, இராமன்‌ முக்கியமாகக்‌ கொண்டகாரியம்‌ 
ஒன்றேயாகும்‌. அதுதான்‌ சரணாகதபரித்ராண மென்பது. பிராட்டி 
யும்‌ இராவணனை நோக்கி உபதேசம்‌ செய்யுமிடத்து “ விதிதஸ்‌ ஸஹி 
தர்மஜ்ஞ: சரணாகத வத்ஸ்ல:” என்று கூறினளாதலால்‌ அடைக்கலம்‌ 
புகுந்தவர்களை அஞ்சலென்று கூறி அபயமளித்து அகிஷ்ட நிவ்ருத்தி 
களையும்‌ இஷ்டப்ராப்திகளையும்‌ செய்வித்துக்‌ காத்தருள்வதே இராம 
னுக்கு இவ்வவதாரத்தில்‌ மிகமுக்கியமான காரியமாயிருந்ததென்று 
நன்குணரலாகிறது. ஸ்ரீ வேதாந்ததேசிகனும்‌ அபயப்ரதானஸாரத்‌ 


60 ஸ்ரீராமாநுஜன்‌— அபூர்வ ராமாயணம்‌ 


இன்‌ முகப்பில்‌ “ நமஸ்‌ தஸ்மை கஸ்மைசந பவது நிஷ்சிஞ்சந ஜநஸ்வயம்‌ 
ரக்ஷா தீக்ஷா ஸமதீக ஸமிந்தாநயசளே ” என்றருளிச்செய்திருப்பது குறிக்‌ 
கொள்ளத்‌ தக்கது. அகிஞ்சநர்களான ப்ரபன்னர்களைத்‌ தன்‌ 
பேறாகக்‌ காத்தருள்வதில்‌ தீகைஷகொண்டு அதுவே பெரும்புகழாக 
விளங்குமவன்‌ இராமபிரான்‌ என்பது மேலெடுத்த சுலோகத்தின்‌ 
கருத்து. 4 ஸர்வாவஸ்த ஸ்க்ருத்‌ ப்ரபந்ந ஐநதா ஸம்ரக்ஷ£ணைகவ்ரதீ ” என்று 
தசாவதார ஸ்தோத்ரத்திலருளிச்செய்திருப்பதும்‌ காண்க. அடியார்‌ 
களைக்‌ காத்தருள்வ தென்பது கிடக்கட்டும்‌; அதில்‌ திடமான 
வுறுதியையுடையவன்‌ இராமன்‌ என்பதே இங்கு விஷயம்‌. இதைப்‌ 
பற்றி ஸ்ரீராமாயணத்தில்‌ இரண்டிடங்களை முக்கியமாக எடுத்துக்‌ 
கொள்வோம்‌. ஆரணிய காண்டத்தில்‌ 6, 9, 10 ஆகிய மூன்று 
ஸர்க்கங்களின்‌ விஷயங்களை முதலில்‌ நிரூபணம்‌ செய்வோம்‌. அங்கு 
ஆருவது ஸர்க்கத்திலுள்ள கதையாவது: சரபங்கமுனிவரது ஆச்ர 
மஞ்‌ சென்றிருந்த இராமபிரான்‌ அம்முனிவர்‌ சுவர்க்கஞ்‌ சென்றபின்‌ 
அங்குள்ள முனிவர்களால்‌ இங்ஙனம்‌ வேண்டப்பட்டான்‌ ; “ராமா! 
நீ தேவேந்திரனைப்போல்‌ இந்நிலவுலகுக்கெல்லாம்‌ நாதனாயிருக்‌ 
கின்றனை ; சரபங்கமுனிவரை அனுக்கிரகித்த கீர்த்தியும்‌ விராதனைக்‌ 
கொன்ற வீரமும்‌ உன்பால்‌ சிறந்து விளங்குகின்றன. தந்‌ைத சொற்‌ 
பேணி அரசாட்சிப்பெருஞ்‌ செல்வத்தை வெறுத்ததுமன்றி, பரதன்‌ 
வந்து மிகமிக வேண்டினவிடத்தும்‌ மனவூக்கம்‌ குன்றாதிருக்கின்‌றனை; 
உன்பக்கல்‌ தருமமும்‌ சத்தியமும்‌ தழைத்தோங்குகின்றன; சரணாகத 
ரக்ஷகனான உன்னிடத்தில்‌ ஒரு விண்ணப்பஞ்‌ செய்கின்றோம்‌ ; வருத்‌ 
தம்‌ தாங்கி நிற்கமுடியாமல்‌ இது சொல்லுகின்றோம்‌; இங்கு வந்‌ 
இருப்பவர்கள்‌ யாவரும்‌ அந்தணர்களே ; இவர்கட்கு நீ நாதனாயிருந்‌ 
தும்‌ அந்தோ ! இவர்கள்‌ அநாதர்கள்போல்‌ மிக நலிவுறுகனெ றனர்‌ ; 
இவர்களது தேகங்கள்‌ அரக்கர்களால்‌ அடிபட்டிருப்பதைக்‌ காண்‌ 
பாயாக; இங்ஙனம்‌ வனத்தில்‌ அரக்கர்கள்‌ புரியும்‌ ஈலிவுகளை நாங்‌ 
கள்‌ பொறுத்திருக்கவும்‌ பரிஹரிக்கவும்‌ வல்லமையற்றிருக்கின்றோம்‌ ; 
ராமா! இதற்காகவே நாங்களனைவரும்‌ உன்னைச்‌ சரணமடைகின்‌ 
றோம்‌ அரக்கர்களிடமிருந்து எங்களைக்‌ காத்தருள்வாய்‌” என்று. 


தண்டகாரணிய முனிவர்கட்கு அபயமளித்தது 


.... இவ்வளவுங்‌ கேட்ட இராமன்‌ மிகவும்‌ மனமிரங்கி அவர்க 
ளெல்லாரையும்‌ நோக்கி : முனிவர்காள்‌ ! எனக்கு நீங்கள்‌ கட்டளை 
யிடவேண்டுமேயல்லது என்பால்‌ இங்ஙனம்‌ வேண்டலாமோ ? உங்க 
ளது கஷ்டங்களைத்‌ தீர்ப்பது எனது சொந்தப்‌ பிரயோஜனமாகும்‌. 
தந்தை சொற்பேணுதலென்னும்‌ வியாஜத்தினால்‌ உங்கள்‌ காரியத்தை 
நிறைவேற்றுதற்கே இவண்‌ யான்‌ விடைகொண்டிருக்கின்றேன்‌ ; 


௩ 


உங்கட்கு இன்னல்‌ விளைக்கின்ற அரக்கர்களையெல்லாம்‌ கான்‌ வதஞ்‌ 


ai 


ஆருவதுளவினு ௧: த்ருடவ்ரத: ? 61 


செய்தொழிப்பது திண்ணம்‌” என்று சொல்லி அவர்கட்கு அபய 
மளித்துச்‌ சென்றனன்‌--என்பது ஆறாவது ஸர்க்கத்திலுள்ள கதை, 


இராமனளித்த அபயத்தைப்‌ பிராட்டி மறுத்தல்‌ 


பிறகு ஒன்பதாவது ஸர்க்கத்திற்‌ கதையாவது-—பிராட்டி 
இராமனை நோக்கிச்‌ சொல்லலுற்றாள்‌ ; “நாதா! உலகில்‌ மூன்று தீய 
செயல்கள்‌ மிகக்‌ கொடியனவாகச்‌ சொல்லப்படுகின்றன ; பொய்‌ 
சொல்லுதல்‌, பிறர்‌ மனைவியை வேட்டல்‌, பகையின்றிப்‌ பரஹிம்ஸை 
செய்தல்‌ என்னுமிம்மூன்‌ றும்‌ மிகக்‌ கொடிய செயல்களாம்‌ ; இவற்‌ 
றுள்‌ முதலிரண்டு செயல்களை நீர்‌ கெஞ்சாலும்‌ நினைக்கமாட்டீரென்‌ 
பதை நன்கறிவேன்‌ ; நீர்‌ சத்தியசந்தர்‌, ஏகபத்தினி விரதமுடையீர்‌ ; 
ஆனால்‌, மூன்றாவதான தீய செயல்‌ இப்போது உம்மிடத்தில்‌ இடம்‌ 
பெறத்‌ தொடங்கியிருப்பது மிகவருந்தத்தக்கது, நீர்‌ முனிவர்களைக்‌ 
காக்கவேண்டி அரக்கர்களனைவரையும்‌ கொன்றொழிப்பதாக வாக்‌ 
குறுதியளித்தீர்‌; இதற்காகவே காட்டுக்கு வந்திருப்பதாகவும்‌ தெரி 
வித்தீர்‌; இதுபற்றி நான்‌ மிக வருந்துகிறேன்‌. அரக்கர்கட்குமு 
மக்கும்‌ நேராகப்‌ பகையொன்‌ றுமின்‌ றியிருக்க அவர்களை நீர்‌ கொல்ல 
விரும்புவதை நான்‌ தருமமெனக்‌ கொள்ளகில்லேன்‌. முனிவர்கட்குத்‌ 
தீங்கிழைக்கு மரக்கர்களைக்‌ கொல்வது தருமமே யாகுமென்று நீர்‌ 
கருதக்கூடும்‌ ; நீர்‌ ராஜபதவியை வஹித்திருந்தால்‌ அப்போது இது 
தருமமாகும்‌; க்ஷத்ரிய விருத்தியை விட்டுத்‌ தாபஸ விருத்தியைக்‌ 
கைப்பற்றியிருக்குமுமக்கு இது தருமமாகுமோ? “ஆழிகு முலக 
மெல்லாம்‌ பரதனே யாள நீபோய்த்‌ தாழிருஞ்சடைகள்‌ தாங்கித்‌ 
தாங்கருந்தவ மேற்கொண்டு பூழிவெங்கான கண்ணிப்‌ புண்ணிய 
புனல்களாடிவா ” வென்று நியமிக்கப்பட்டுக்‌ கானகம்‌ வந்திருக்கின்ற 
நீர்‌ ஆயுதத்தைக்‌ கையால்‌ தொடுவதே உரியதன்று ; அரண்யவாசத்‌ 
திற்குத்‌ தவம்‌ புரிதலே தகுந்தது. ஆயுதம்‌ தரிப்பதால்‌ கோபமுண்‌ 
டாகிப்‌ பரஹிம்ஸை செய்ய நேரிட்டுப்‌ பாபமே சம்பவிக்கும்‌. தரும 
நெறியிலே. விருப்பமுடைய நீர்‌ தவவொழுக்கத்தை மேற்கொள்வதே 
நலம்‌; உமக்குத்‌ வன்ம த்த அவன்‌ பெண்பிறந்த நான்‌ உமக்‌ 

்‌ தருமமுண்ர்த்துவதென்பது தகாததாயினும்‌ உம்மீ க்‌ 

ண்பன்‌ தெரிவித்‌ துக்கொண்டேல்‌!'; நீர்‌ இதனைத்‌ A 
நன்கு ஆலோசித்து இஷ்டமானபடி செய்வீராக” என்று. 


பிராட்டிக்குப்‌ பெருமாளுரைத்த மறுமாற்றம்‌ 


இனி பத்தாவது ஸர்க்கத்தில்‌ பிராட்டிக்கு மறுமாற்ற மூரைக்‌ 
கின்ற இராகவன்‌ சொன்ன சொற்களில்‌ மிகவும்‌ ஸாரமான வொ 
ச்லோகத்தையே இங்கெடுத்துக்‌ காட்டுவோம்‌ ; (ஆரண்‌, 10-19) 


62 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


“ அப்யஹம்‌ ஜீளிதம்‌ ஜஹ்யாம்‌ த்வாம்வா ஸீதே ஸலஷ்மனாம்‌, - 
ந து ப்ரதிஜ்ஞாம்‌ ஸம்ச்ருத்ய ப்ரான்மணேப்யோ விசேஜுத:”” 

ஆச்ரிதரக்ஷ£ண த்தில்‌ இராமபிரான்‌ திடமான விரதமுடையவனென்‌ 
பதை இந்த ச்லோகம்‌ மிக நன்றாக எடுத்துக்‌ காட்டுகின்றது. ஈம்‌ 
போன்‌ ற அகிஞ்சகர்கள்‌ நிச்சலும்‌ சிந்தை செய்யவேண்டிய சுலோக 
மிது. இந்த சுலோகத்தின்‌ பொருளாவது: “ஸீதே! நரன்‌ என்னு 
யிரைவிட்டாலும்‌ விடுவேன்‌, உன்னையும்‌ இலக்குமணனையும்‌ விட்டா 
லும்‌ விடுவேன்‌ ; ஆனால்‌, ஒருவருக்குப்‌ பிரதிக்கணே செய்து கொடுத்து 
அதைத்‌ தவறுவதென்பது முடியாது; அதிலும்‌ பிராமணர்கட்குச்‌ 
செய்த பிரதிக்கனையை எள்ளளவும்‌ தவறமாட்டேன்‌ ” என்பதாம்‌. 
இதற்குமேல்‌ மற்றொரு ச்லோகமு முள்ளது காண்மின்‌ ; [10-22] 


“ஸந்ருசஞ்‌ சாநுருபஞ்ச குலஸ்ய தவ சாத்மந:, 
ஸதர்மசாரிணீ மே த்வம்‌ ப்ராணேப்யோபி கரீயஸீ ” 


பஹீதே ! நான்‌ செய்ய நினைக்கும்‌ தருமத்தையே நீயும்‌ சங்கற்பிக்க 
வேண்டும்‌; வேறொன்றை நீ நினைக்கலாகாது; இப்படிப்பட்ட தரு 
மத்தை அனுட்டிக்கத்‌ துணைபுரிவதற்காகவே யன்றோ உன்னை நான்‌ 
மணம்‌ புரிந்துகொண்டேன்‌ ; ஆகவே என்னுயிர்க்‌ காதலியான நீ என்‌ 
வழியொழுகுவதே உற்றது என்பது இந்த சுலோகத்தின்‌ கருத்து. 

அக, இராமபிரான்‌ ஆச்ரிதரகஷணத்தில்‌ திடமான வுறுதி 
உடையவன்‌ என்பது இக்‌ கதாசந்தர்ப்பங்களினால்‌ நன்கு விளங்‌ 
இற்று. மேல்‌ யுத்தகாண்டத்தில்‌ விமீஷணசரணாகதி ப்ரகரண த்தி 
லுள்ள கதாசந்தர்ப்பத்தைக்கொண்டும்‌ இதனை நிலை நாட்டுவோம்‌. 


விபீஷண கதாப்ரஸ்தாவம்‌ 


இராவணனுடைய மந்திராலோசனைக்‌ குழுவில்‌ விபீடணன்‌ 
அவனுக்குப்‌ பலவாறு ஹிதோபதேசங்கள்‌ செய்தும்‌. பலிக்கக்‌ 
காணாமையாலே இராமபிரானுடைய திருவடி நிழலிலே யொதுங்கித்‌ 
தான்‌ வாழ்ந்துபோக நிச்சயித்துத்‌ தன்னோடொத்த அன்புடைய 
நால்வருடன்‌ கிளம்பிவந்து வானத்திலே நின்று வானர முதலிகளை 
நோக்கி, இராமபிரான்‌ தன்னை அங்கீகரிக்குமாறு செய்யவேணு 
மென்று பெருமிடறுசெய்து ஓலமிட, அப்போது வானர வீரர்களில்‌ 
சுக்கிரீவன்‌ முதலானார்‌ இவனைச்‌ சேர்த்துக்கொள்வது தகுதியற்ற 
தென்று வலிதாக ஆதேேபிக்க, அப்போது இராகவன்‌ தனக்குள்ள 
அச்ரிதரகஷண பக்ஷபாதத்தையும்‌ அதில்‌ திடமான விரதத்தையும்‌ 
எடுத்துரைக்கும்‌ திறன்‌ மிக வியக்கத்தக்கது. அதனை இங்குக்‌ 
காட்டுவோம்‌. 


ஆருவதுவிை--க: த்ருடவ்ரத: ? 63 


விபீடணன்‌ பக்கல்‌ காட்டிய உறுதி 


அடைக்கலம்‌ புகுந்த இவ்விமீஷணன்‌ தக்ககாலத்தில்‌ வந்தில 
னென்றாவது நல்லெண்ணத்தோடு வந்திலனென்றாவது கைவிடத்‌ 
தக்கவனல்லன்‌ என்பதைக்‌ கூறத்தொடங்கின இராமன்‌ இங்ஙனே 
கூறுகின்றான்‌ இராவணன்‌ சீதையைக்‌ கவர்ந்து சென்று பலநாள்‌ 
களாகியும்‌ முன்னமே நம்மிடம்‌ வந்து சேராமல்‌ நாம்‌ எதிரியோடு 
போர்புரியத்‌ தொடங்கு மிச்சமயத்தில்‌ நம்மிடம்‌ வந்து சேரு மிவ்‌ 
விபீடணன்‌ நம்முடன்‌ கலந்தவன்போன்றிருந்து மது மருமங்களை 
யெல்லா முணர்ந்துகொண்டு நம்மை வஞ்சனையாற்‌ கொல்லுதற் 
காகத்தான்‌ வந்தானோவென்று நீங்கள்‌ கருதுவதற்கிடமில்லை. நன்‌ 
மதி கூறித்‌ தமையனை எப்படியாவது திருத்தலாமென்று இத்தனை 
நாளும்‌ பலபடி முயன்று பார்த்தும்‌ அது பலியாமற்போன துமன்‌ றி 
௮வ்விராவணன்‌ தன்னைக்‌ கடிந்து கூறுதலுஞ்‌ செய்யவே, இவன்‌ 
தான்‌ வாழவெண்ணியே நம்மிட ம்வந்து சேர்ந்தனன்‌ ; இவனை நான்‌ 
ஒருவிதத்திலும்கைவிடகில்லேன்‌; இவனை அங்கீகரியாது கைவிட்டால்‌ 
தான்‌ நமக்கு நல்வாழ்வும்‌ வெற்றியு முண்டாகுமென்று தேறினாலும்‌ 
௮.:து எனக்கு உடன்பாடன்று ; சரணாகதனானவிவனை அங்கிகரிப்ப 
தனால்‌ நமக்குத்‌ தோல்வியே உண்டாவதானாலும்‌, அதற்குமேல்‌ மர 
ணமே நேர்வதானாலும்‌ அதுவே எனக்கு உடன்பாடாகும்‌. நமக்கு 
வெகுகாளைப்‌ பழக்கமில்லாமல்‌ இப்பொழுதுதான்‌ புதியவனாக வந்தா 
னென்றாவது மஹாபாதகி யென்றாவது குறை கூறி இவனை அங்‌ 
கரியாது தள்ளி விடுதலை ஒருகாலும்‌ நான்‌ மனத்திற்‌ கொள்ளேன்‌ ; 
இவன்‌ எப்படிப்பட்டவனாயிருந்தாலும்‌ சரணமென்ற சொல்லைச்‌ 
சொன்னதுவே காரணமாக, நெடுநாளைப்‌ பழக்கமுள்ள நண்பன்‌ 
போல விரும்பத்தக்கவனே யாவன்‌. அங்கீகரிக்கப்பட்ட அவன்‌ ஒரு 
கால்‌ நமக்குத்‌ தீங்கிழைத்தானானாலும்‌ அதனால்‌, சரணாகதனுக்கு 
அபயமளித்தோமென்னும்‌ புகழ்‌ ஈம்மை விட்டகலாது; ஆகவே, 
இவனை நான்‌ கைவிடகில்லேன்‌ ; 


இராமன்‌ கூறிய சிபிசக்ரவர்த்தியின்‌ இதிகாசம்‌ 


அன்றியும்‌, எங்கள்‌ குலத்து இதிகாச மொன்று கேண்மின்‌ ; 
சிபிசக்ரவர்த்தி அரசாளுகையில்‌ அவனது மேன்மைக்‌ குணத்தைப்‌ 
பரிசோதிக்கும்பொருட்டு இந்திரன்‌ பெரும்‌ பருந்தாகவும்‌ யமன்‌ சிறு 
புறாவாகவும்‌ வடிவமெடுத்து அப்புறாவைப்‌ பருந்து துரத்திவர, அது 
சக்ரவர்த்தியைச்‌ சரணமடைய, அன்னான்‌ அதற்கு அபயமளிக்க, 
பின்னே வந்த பருந்து “என்‌ இரையைக்‌ கொடுத்திடு' என்று கேட்க, 
மன்னவன்‌ * அடைக்கலம்‌ புகுந்தவரை ஆதரியாது விடுதல்‌ அதிபாதக 
மாதலால்‌ இதையன்றி எதைக்‌ கேட்டாலுங்‌ கொடுப்பேன்‌ ' என்ன, 


ப 


64 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பருந்து : இந்தப்‌ புறாவின்‌ எடையளவு தசையை உன்‌ உடம்பினின்று 
அரிந்துகொடு' என்ன, வேந்தன்‌ சம்மதித்து உடனே தனது உடம்பி 
லுள்ள உறுப்புக்களை யெல்லாம்‌ ஒவ்வொன்றாக அறுத்து வைத்தும்‌ 
எடை ஒவ்வாதது கண்டு தானே தராசுத்‌ தட்டிலேறி எடையை 
நிறைக்க, உடனே அத்தேவர்கள்‌ ப்ரத்யக்ஷமாகிச்‌ சக்ரவர்த்தியை 
மிகக்‌ கொண்டாடி அவனது உடம்பு முன்போல நிறைவுறும்படி வர 
மளித்துப்‌ போயினரென்று கேட்டிருந்ததுண்டு; அன்ன பெருமை : 
வாய்ந்த சக்ரவர்த்தியின்‌ வமிசத்திற்‌ பிறந்த யான்‌ இப்போது 
உங்களாலோசனையைக்‌ கேட்டுச்‌ சரணாகதனைக்‌ கைவிடுதல்‌ தகுதி 
யன்று; இவனைச்‌ சேர்த்துக்‌ கொள்வதனால்‌ எவ்விதமான அனர்த்தம்‌ 
விளவதாயினும்‌ ௮.:தெனக்குப்‌ புகழாகுமே யன்றிப்‌ பழியாகாதாத 
லால்‌ இவனை நான்‌ கைவிடமாட்டேன்‌ ; 


இராமபிரான்‌ கூறிய கபோதோபாக்கியானம்‌ 


ஒரு காட்டில்‌ வேடனொருவன்‌ ஒரு பெண்‌ புறாவைப்‌ பிடித்துத்‌ 
தனது கைக்கூட்டிலிட்டுக்கொண்டு திரிகையில்‌ பெருமழை வந்து 
இருட்டிக்கொள்ள அப்போது அவ்வேடன்‌ நடுக்கலெடுத்து ஒரு 
மரத்தின்‌ சார்பில்‌ வருந்தி நிற்க, அச்சமயத்தில்‌ அம்மரத்தின்‌ 
மேலுள்ள ஆண்புறா தனது பெட்டையின்‌ பிரிவையாற்றாது புலம்ப, 
அவவேடனது கைக்கூட்டில்‌ அகப்பட்டிருந்த பெண்புறா அப்புலம்‌ 
பலைக்கேட்டு வருந்தி * இதோ நான்‌ இவ்வேடனது கைக்கூட்டில்‌ முற்‌ 
பிறவியின்‌ தீவினைப்பயனாகச்‌ சிறைப்பட்டுக்‌ கிடக்கிறேன்‌ ; இதற்காக 
நீ வருந்தவேண்டா; நமது இருப்பிடம்‌ வந்து வருந்தி நிற்கிற இவ்‌ 
வேடனுக்குக்‌ குளிர்‌ முதலாகிய துன்பத்தை நீக்கி உதவிபுரிய 
வேணும்‌ ' என்றுகூற, அதுகேட்ட ஆண்புறா அவ்வேடனுக்கு மனப்‌ 
பூரூவமாக உபசாரஞ்‌ செய்யவிரும்பி, கொள்ளியொன்றை யெடுத்து 
வந்து சருகுகளின்‌ மேல்வைத்து மூட்டி வேடனைக்‌ குளிர்காயுமாறு 
சொல்லி, பின்பு அவன்‌ பசியால்‌ வருந்துவதைப்‌ பார்த்து “அப்பா ! 
நான்‌ பறவையாயிருப்பதனால்‌ உன்‌ பசிக்கு ஏற்ற பொருள்‌ என்னிட 
மில்லையே ; துன்பத்திற்கு இடமாய்‌ எதற்கும்‌ உதவாமலிருக்கிற இவ்‌ 
வுடலைக்‌ கொண்டு உன்‌ ஆத்மாவைத்‌ திருப்திசெய்துகொள்‌ ' என்று 
சொல்லிக்கொண்டே மூண்டெரிகிற நெருப்பில்‌ ஆனந்தத்தோடு 
விழுந்து அவனுக்கு உணவாகி முடிந்த தென்கிற கபோதோபாக்கி 
யானம்‌ சுருதிகளிலுள்ளது. ஓர்‌ அற்பப்‌ பிராணியாகிய புறாவே தன்‌ 
னிடம்‌ வந்தடைந்தது காரணமாக, தன்மனைவியைக்‌ கவர்ந்ததையும்‌ 
பாராட்டாமல்‌ தன்னையும்‌ கவரக்கூடிய வேடனொருவனுக்கு உடலையு 
மூயிரையுங்‌ கொடுத்து உதவி செய்த தென்றால்‌, பேரறிவாளரென்று 
பேர்வைத்துக்கொண்டிருக்கிற காம்‌, நமக்கு யாதொரு தீங்குமிழைக்‌ 
காமல்‌ நம்மைச்‌ சரணமென்றடைந்துள்ள விவனை “ஒருகால்‌ நமது 


ச * 


ஆரறாவதுவிைை-க: த்ருடவ்ரத: ? 65 


உயிர்க்கு ஏதேனும்‌ தீங்கு நேருமோ? என்று அஞ்சிக்‌ காவாது கை 
விடுதல்‌ தகுதியோ ?: தகாது; இவனை எவ்வகையினும்‌ கைவிட 
மாட்டேன்‌ ; ஒருவன்‌ செய்த நன்றியை மறந்த பாவியும்‌, உண்மைப்‌ 
பரம்பொருளான கடவுளை இல்லையென்று சாதிக்கின்ற நாஸ்திகனும்‌ 
போலவே சரணமடைந்தாரைப்‌ பாதுகாவாதவனும்‌ நரகத்தில்‌ நிச்‌ 
சலும்‌ வீழ்ந்து வருந்துவானென் பது நூற்கொள்கையாயிருக்க நானோ 
இவனைக்‌ கைவிடுவேன்‌ ? அரக்கரைக்‌ கொல்வதாக நான்‌ தேவர்கட்கு 
அபயமளித்தது இராவணன்‌ சீதையைக்‌ கவர்வா னென்பதை முன்‌ 
னமே அறிந்தன்று ; நம்மைச்‌ சரணமடைந்தாரைக்காப்பதே நமது 
கடமை என்ற கருத்தினாலேயே யாகும்‌ ; தண்டகாரணிய வாசிகளான 
முனிவர்களிடத்து “அடைக்கலம்‌ புகுந்தவர்களைப்‌ பாதுகாப்பதே 
எனதுகடமை ” என்று அப்போது சொல்லிவிட்டு, இப்போது அதற்கு 
மாறாக அபயம்‌ வேண்டிவந்த இவ்விபீடணனைக்‌ கைவிடுதல்‌ எனக்கு 
உற்றதாகுமோ ? ஆகாது ; ஆதலால்‌ இவனை நான்‌ கைவிடகில்லேன்‌ ; 


வ்யாக்ரவாநரஸம்வாதத்தின்‌ அநுவாதம்‌ 


காட்டிலே திரியாநின்ற வொரு வேடனைப்‌ புலி துரத்திற்று. 
அவன்‌ அதற்கு அஞ்சியோடிச்சென்று ஒரு மரத்தின்‌ மீதேறிக்‌ 
கொள்ள அங்கிருந்த வொரு பெருங்குரங்கு நல்வரவு கூறி ஆதரித்து 
வைத்துக்கொண்டது; மரத்தின்‌ மீது ஏறமாட்டாத புலியானது மரத்‌ 
தடியை விட்டுப்பெயராது நின்றது. நிற்கையில்‌, அவ்வேடனது 
மடியில்‌ கடந்து உறங்கிப்போயிற்று குரங்கு; அப்போது புலி 
வேடனை நோக்கி : இக்குரங்கை நீ கீழே தள்ளிவிடு, இதைக்கொண்டு 
என்‌ பசியைத்‌ திர்த்துக்கொள்வேன்‌ ; உன்னை ஒன்றுஞ்‌ செய்யாது 
விட்டிடுவேன்‌ ' என்று கூற, வேடன்‌ அப்படியே குரங்கைக்‌ கீழே 
தள்ளிவிட்டான்‌; புலியானது குரங்கை நோக்கி “எனக்கு: நரமாம்‌ 
ஸத்தில்தான்‌ அதிக விருப்பமுள்ளது ; உன்னைக்‌ கூற்றின்வாய்‌ விழத்‌ 
தள்ளின வேடனை எனக்கு நீ இரையாக்கி விடுவாயாகில்‌ உனக்கு 
கான்‌ உயிர்ப்பிச்சை தந்திடுவேன்‌ ' என்று சொல்ல, அக்குரங்கும்‌ 
அங்ஙனமே செய்கிறேனென்றிசைந்து மரத்தின்மீதேறிற்று ; வேடன்‌ 
தன்னுயிர்‌ தொலைந்ததாகவே திண்ணமாக வெண்ணி அஞ்சிநடுங்கிக்‌ 
இடந்தான்‌ ; குரங்கு அவனை நோக்கி “அஞ்சேல்‌ அஞ்சேல்‌!” என்று 
அபயமளித்து, புலியை நோக்கி “என்னிடம்‌ தேடிவந்தடைந்த சரணா 
கதனை நானோ விட்டிடுவேன்‌, விடுவேனென்று கனவிலும்‌ நினையாதே 
என்று சொல்லி வேடனைக்‌ காப்பாற்றியதென்று கேட்டிருக்கிறோம்‌ ; 
அக்குரங்கிற்குள்ள மதிகூடவா நமக்கில்லாமற்‌ போகவேண்டும்‌ ! ஒரு 
காலும்‌ இவனை நான்‌ கைவிடேனென்று சொல்லித்‌ தன்‌ உறுதியை 
வெளியிட்டனன்‌ இராமபிரான்‌, இப்பிரகரணத்தில்‌ இராகவனுடையு 


% 


66 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌. 


அமுதமொழியாக வான்மீகி முனிவர்‌ காட்டியுள்ள சுலோகங்களில்‌ 
இரண்டு சுலோகங்கள்‌ உயிரானவை. அவை கேண்மின்‌ ; 
“ மித்ரபாவேந ஸம்ப்ராப்தம்‌ நத்பஜேயம்‌ கதஞ்சந, 
தோஜோ யத்யபி தஸ்ய ஸ்யாத்‌ ஸதாமேததகர்ஹிதம்‌ ” 
₹ ஸக்ருதேவ ப்ரபந்நாய தவாஸ்மீதி ச யாசதே, 
அபயம்‌ ஸர்வபூதேப்யோ ததாமி ஏதத்‌ வ்ரதம்‌ மம” 
என்னுமிவை ஸ்ரீராமசரமச்லோகங்களென் று குலாவப்படும்‌. இராம 
பிரான்‌ த்ருடவ்ரதன்‌ என்பதை இவ்விரண்டு சுலோகங்களும்‌ திடப்‌ 
படுத்துவன. இவற்றுள்‌ முந்தின சுலோகத்தில்‌ *ந த்யஜேயம்‌ கதஞ்சந 
என்பது உயிரானது ; பிந்தின ச்லோகத்தில்‌ “ ஏதத்வ்ரதம்‌ மம ' என்பது 
உயிரானது. இவ்விரண்டு சுலோகங்களினுடையவும்‌ இன்சுவைப்‌ 
பொருள்களை வல்லார்வாய்க்‌ கேட்டுணர்க. 
ஆக, இராமபிரான்‌ அடைக்கலம்‌ புகுந்தவர்களைக்‌ காத்தருளும்‌ 
திறத்தில்‌ திடமான விரதமுடையவ னென்பதை அப்பெருமானுடைய 
திருமுகப்பாசுரங்களினாலும்‌ சரிதைகளினாலும்‌ நிரூபித்தோமாலோம்‌. 


7. சாரித்ரேண ச கோ யுக்த: ? 


வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ ஆறு வினாக்கள்‌ கீழே விவரிக்‌ 
கப்பட்டன. இனி சாரித்ரேண ச கோ யுக்த:? என்கிற ஏழாவது வினாவின்‌ 
விவரணம்‌ செய்வோம்‌. 


சாரித்ரமென்னுஞ்‌ சொல்லின்‌ பொருள்‌ விளக்கம்‌ 


சாரித்ரமாவது நன்னடத்தை, நல்லொழுக்கம்‌; அத்தோடு 
கூடியவன்‌ யாவன்‌ ? என்பது வினா. நல்லொழுக்கமென்பது பொதுப்‌ 
பெயர்‌. பெரியார்களைப்‌ பணிதல்‌, தந்‌தைதாய்பேணுதல்‌, சாஸ்திரங்‌ 
களில்‌ விதிக்கப்பட்ட கருமங்களை வழுவறச்செய்தல்‌, தெய்வபக்தி 
யுடைமை, பிறரை நலியாமை, பிறர்பொருள்‌ தாரமென்றிவற்றைக்‌ 
கவர நெஞ்சாலும்‌ நினையாமை என்று இனையவொழுக்கங்களுக்குப்‌ 
பொதுப்படையான பெயர்‌ சாரித்ரமென்பது. சரித்ரமென்னுஞ்‌ 
சொல்லே சாரித்ரமென நீண்டது. இவையெல்லாம்‌ நாம்‌ இராம 
பிரான்‌ பக்கலில்‌ செவ்வனே குடிகொண்டிருக்கு மழகை முறையே 
அறுபவிப்போம்‌. 


ஏழாவதுவிை-சாரித்ரேண்‌ 'ச கோ யுக்த:? 67 


நம்மைவிடத்‌ தாழ்ந்திருப்பவர்கள்‌ சிலரோ பலரோ இருப்ப 
தாகக்‌ கொள்ளுவதற்கு நாம்‌ உரிமையுடையோமல்லோம்‌ ; ஏனெனில்‌, 
எல்லாரையுங்‌ காட்டிலும்‌ நாமே மிகச்‌ சிறியோம்‌ என்று அநுசக்‌ 
தானம்‌ செய்வதே நமது கடமையாகுமாதலால்‌ நம்மைவிடச்‌ சிறியார்‌ 
சிலர்‌ பலருளரென்று கொள்ளுதல்‌ தகுதியற்றதேயாம்‌ ; ஆயினும்‌: 
ஸம்ஸாரவாழ்க்கையில்‌ நம்முடைய மக்கள்‌, மற்றும்‌ பணிவிடைக்‌ 
காரர்கள்‌ முதலானாரை நம்மைக்காட்டிலும்‌ பெரியவர்களாகவோ நம்‌ 
மோடொத்தவர்களாகவோ நாம்‌ நினைப்பதில்லை, நினைப்பது தகுதியு 
மன்று; ஆகவே நம்மிலுங்‌ கீழ்ப்பட்டவர்கள்‌ என்கிற வொரு வகுப்பு 
கொள்ளத்தக்கதேயாம்‌. ஆகவே, உயர்ந்தவர்கள்‌ ஒத்தவர்கள்‌ தாழ்ந்‌ 
தவர்கள்‌ என்று மூன்று வகுப்புக்கள்‌ உள்ளனவாகக்‌ கொள்வதில்‌ 
குறையில்லை யென்பர்‌; இராமபிரான்‌ உண்மையில்‌ ஸ்ரீமந்காராயண 
மூர்த்தியாகையாலே உலகமெல்லாம்‌ அவற்கு அடிமைப்பட்டதான 
முறையில்‌ கீழ்ப்பட்டிருக்குமேயல்லது அவனிலும்‌ மேம்பட்டவரோ 
அவனோடெத்தவரோ ஒருவருமிருக்க ப்ரஸக்தியில்லை. ஆயினும்‌ 
£ ஆத்மாநம்‌ மாநுஷம்‌ மந்யே ராமம்‌ தசரதாஜ்மஜம்‌” என்று மானிடவேடம்‌ 
பூண்டு நடிக்குமிவவவதாரத்தில்‌ தன்னில்‌ மிக்காரையும்‌ தன்னோ 
டொத்தாரையும்‌ திருவுள்ளத்திற்‌ கொண்டிருப்பது காண்கிறோம்‌. 
பெரியாரைப்‌ பணிதல்‌ என்கிற பரமதர்மத்தை யனுட்டித்துக்‌ காட்டு 
தற்கென்றே இராமபிரானது திருவவதாரமென்று தெரிகிறது. 
இராமன்‌ செய்திருக்கிற காரியம்‌ எதுவாயினும்‌ பெரியாருடைய நிய 
மனத்தைச்‌ சிரமேற்கொண்டே செய்ததாகக்‌ காண்கிறது. இதற்குச்‌ 
சார்பாகச்‌ சில விஷயங்களை யீண்டெடுத்துக்‌ காட்டுவோம்‌ ; 


இராமன்‌ செய்வனவெல்லாம்‌ பெரியார்‌ சொற்படியே 


இராமன்‌ செய்த செயல்களில்‌ முதற்செயல்‌ தாடகாவதம்‌. 
பெண்கொலை பெரும்‌ பாதகமென்று உலகம்‌ பகரும்‌. இ.:து இராம 
பிரானறியமாட்டாததன்று. அறிந்திருந்தும்‌ இப்பெண்‌ கொலையை 
ஏன்‌ செய்தனன்‌ ? சூர்ப்பணகைக்குச்‌ செய்த அங்கபங்கத்தை 
தாடைகைக்குச்‌ செய்துவிட்டு, சூர்ப்பணகையை முடி த்திருக்கலாமே ; 
அவளை உயிரோடு விட்ட தனலல்லவோ அவள்‌ இலங்கைக்கேகி இராவ 
ணனைத்‌ தூண்டி ஸீதாபஹரணம்‌ முதலிய கஷ்டங்களை விளைத்தனள்‌. 
அவளுயிரையே மாய்த்திருந்தால்‌ ஒரு வருத்தமுமில்லையே. தாட 
கையை அங்கபங்கஞ்செய்து துரத்தியிருந்தாலும்‌ விச்வாமித்ர முனி 
வருடையவேள்வி இனிது முடிவு பெற்றிருக்குமன்றோ. அவளைக்‌ 
கொலை செய்திருக்கவேண்டிய அவசியமில்லையே. இப்படி பொரும்‌ 
தாத செய்கைகளை இராமன்‌ ஏன்‌ செய்தனன்‌ ? என்று இத்தகைய 
கேள்விகளைப்‌ பலர்‌ கேட்பதுண்டு. விச்வாமித்ரமுனிவர்‌ தாடகை 
யைக்காட்டி * இவளைக்‌ கொலைசெய்‌' என்று கட்டளையிடவேதான்‌ 


68 ஸ்ரீராமாநுஜன்‌-— அபூர்வ ராமாயணம்‌ 


_அது பெண்கொலை யென்றும்‌ பாராது செய்தனன்‌. சூர்ப்பணகை 
வந்தகாலத்து அவளை வதை செய்யுமாறு நியமிக்க அங்கு ஒரு பெரி 
யாருமில்லாமை பற்றியே அவளைக்‌ கொலை செய்யாது அங்கபங்கத்‌ 
தோடு நிறுத்தினன்‌. இதனால்‌, பெரியார்களைப்‌ பணிதலும்‌ அவர்‌ 


களதுகட்டளையின் படி நடத்தலுமே இராமன துவிர தமென்‌ ற றியலாம்‌.. 


இராமனது அருமையான வாய்மொழிகளிரண்டு காட்டுதல்‌ 

அன்றியும்‌, இராமன்‌ விச்வாமித்ர முனிவரை நோக்கி “ இடுமள 
ஸ்ம முநிசார்தூல! கிங்கரெள ஸமுபஸ்திதெள, ஆஜ்ஞாபய யதேஷ்டம்‌ வை சாஸநம்‌ 
கரவாவ சிம்‌?” என்று கூறியுள்ளதும்‌ குறிக்கொள்ளத்தக்க து: “முனிவர்‌ 
கோமானே ! நானும்‌ என்‌ தம்பி இலக்குமனும்‌ தேவரீர்‌ ஏவின பணி 
விடைகளைச்‌ செய்யக்காத்திருக்கின்றோம்‌ ; நாங்கள்‌ செய்யக்‌ கூடிய 
தைத்‌ திருவுள்ளமான படி கட்டளையிட்டருளலாம்‌ ' என வேண்டுதல்‌ 
மேலே குறித்த ச்லோகத்திலுள்ளது. இதனாலும்‌ பெரியாரைப்பணி 
தலிலேயே இராகவன்‌ மிகுந்த குதூஹலம்‌ வாயந்தவனென்பது நன்கு 
புலனாகும்‌. ்‌ 

இங்ஙனே பாலகாண்ட கதையொன்று காட்டினதுபோல முடி 
வான யுத்தகாண்டகதை யொன்று காட்டிநிற்போம்‌. இராவண 
வதம்‌ முடிந்து அவனுக்கு ஈமக்கடனும்‌ செய்தற்ற பின்பு விபீஷணாழ்‌ 
வான்‌ இராமனை நோக்கி வேண்டிக்கொண்டான்‌ : “ ஸ்வாமிம்‌! இலங்‌ 
கையிற்புகுந்து இனிது வாழ்ந்து நன்னீராடி நல்லுடையுடுத்துச்‌ சிரம 
பரிஹாரம்‌ செவ்வனே செய்துகொண்டு புறப்படலாம்‌ ; இவ்வளவு 
அனுக்கிரகம்‌ செய்தருளவேணும்‌ ” என்றான்‌ ; அதற்கு இராமன்‌, 

“ந (ம ஸ்நாநம்‌ பஹுமதம்‌ வல்த்ராணி ஆபரணாறி ௪, 
தம்‌ விநா கைகயிபுத்ரம்‌ பரதம்‌ தர்மசாரிணம்‌ ” 

[தம்பி பரதன்‌ துடித்துக்கொண்டிருக்க எனக்கு இங்கு நீராட்‌ 
டமோ பீதாம்பரமணிதலோ திருவாபரணம்‌ பூணுதலோ எதுவும்‌ 
எனக்கு ருசிக்கமாட்டாது] என்று சொல்லி, பரதனுக்குக்‌ கெடு 
விட்டுக்‌ கொடுத்திருந்தபடி பதினான்கு வருடம்‌ பூர்த்தியானதையுங்‌ 
கொண்டு உடனே அயோத்திக்குப்‌ புறப்பட்டேயாக வேணுமென்று 
சொல்லி விபீடணன்‌ கொணர்ந்த புஷ்பகவிமானத்திலேறி அயோத்‌ 
திக்குச்‌ செல்லுகையில்‌ பரத்வாஜமுனிவரின்‌ ஆச்சிரமத்தில்‌ அவரைக்‌ 
காண நேரிட்டது; அப்போது அம்முனிவர்‌ இராமனைநோக்கி “இன்று 
நீ இங்கு நான்‌ செய்கிற ஆராதனையை ஏற்றுக்கொண்டு நானைக்குத்‌ 
தான்‌ அயோத்தி செல்லவேண்டும்‌ ' என்று கட்டளையிட, அதனை மீற 
மாட்டாது அதற்குக்‌ குறுக்காக ஒரு பேச்சும்‌ பேசாமல்‌ அங்ஙனமே 
இசைந்திருந்தனன்‌ என்பது யுத்தகாண்டம்‌ நூற்றிருபத்தேழாவது 
ஸர்க்கத்தில்‌ பேசப்பட்டுள்ளது. “பரத்வாஜஸ்ய சாஸநாத்‌” 


ஏழாவதுவீை--சாரித்ர ண ச கோ யுக்த: ? 6 


என்று, அப்பெரியாருடைய கட்டை இராமனுக்கு மீறவொண்ணாத 
தாயிருந்தது. இப்படி ஸ்ரீராமாயண த்தில்‌ “ பிதுர்வசக நிர்தேசாத்‌ ” 
என்றும்‌ “ விச்வாமித்ரஸ்ய வசகாத்‌'” என்றும்‌ “ அகஸ்த்ய வசநாச்‌ 
சைவ ” என்றும்‌ “ பரத்வாஜஸ்ய சாஸநாத்‌ ” என்றும்‌ இங்ஙனே பல 
பிரமாணங்களினால்‌ இராமனது செயல்களுக்கெல்லாம்‌ பெரியார்‌ 
களின்‌ நியமனமே காரணமாகக்‌ காட்டப்பட்டுள்ளது காண்க, 


இராமனது நடத்தையில்‌ சங்காபரிஹாரம்‌ 
இதற்குமேல்‌ ஒரு சிறு கேள்வி தோன்றும்‌ ; இராமன்‌ இப்படி 
பெரியார்களின்‌ சொல்‌ தவறாது நடப்பவனாயின்‌ சித்திர கூடத்‌ 
திற்கு வந்துசேர்ந்த வஸிஷ்டபகவான்‌ ஜாபாலிமுனிவர்‌ முதலான 
பெரியார்கள்‌ அயோத்திக்கு மீண்டுவரும்படி வன்மையாகக்‌ கட்டளை 


- யிட்டும்‌ இராமன்‌ அதற்கு உடன்படாதது ஏன்‌ ? என்று. இதற்குக்‌ 


கேண்மின்‌. பெரியார்களில்‌ தலைவரான தந்தையார்‌ கட்டளையினா 
லல்லவோ இராமன்‌ வனவாஸம்‌ புறப்பட்டது ; 
* ஆழிரூ முலக மெல்லாம்‌ பரதனே யாள நீ போய்த்‌ 

தாழிருஞ்‌ சடைகள்‌ தாங்கித்‌ தாங்கருந்‌ தவமேற்‌ கொண்டு 

பூழிவெங்‌ கான நண்ணிப்‌ புண்ணியப்‌ புனல்க ளாடி 

ஏழிரண்‌ டாண்டின்‌ வாவென்று ” 
அவர்களிட்ட கட்டளையை நிறைவேற்றியாகவேண்டியது ப்ராப்தம்‌. 
இதற்கு மாறாக வேறு பெரியார்‌ வேறு கட்டளாயிட்டால்‌ அதனையும்‌ 
நிறைவேற்றுவது நியாயமாகாது. 

௮ப்படியானால்‌, வஸிஷ்டர்‌ ஜாபாலி முதலான பெரியாருடைய 
பேச்சுக்கிணங்கி அயோத்திக்குத்‌ திரும்புதலும்‌, அயோத்தி சேர்ந்த 
பின்‌ மற்றுஞ்‌ சில பெரியார்‌ வந்து “இராமா! இப்படி நீ திரும்பி 
வந்தது தகுதியன்றே, தந்‌ைத தாயர்‌ கட்டளையை முற்றும்‌ நிறை 
வேற்றாது மீண்டு வந்துவிடலாமா? திரும்பவும்‌ கானகமே செல்வா 
யாக' என்று கூறினால்‌ அப்பெரியாரது வார்த்தைக்கிணங்கி மறுபடி 
யும்‌ கானகம்‌ புறப்படுதலும்‌, மீண்டும்‌ அங்குச்‌ சில பெரியார்வந்து 
வேண்ட (அல்லது) நியமிக்க அயோத்திக்குத்‌ திரும்புதலுமாய்‌ ஒரு 
வியவஸ்தையில்லை யாகுமன்றோ ! ஆகவே கீழே செய்த ஆக்ஷேபம்‌ 
யூக்தமன்று. 
இராமபிரானது . மாத்ருபக்தி 
சாரித்ர மென்பதற்குப்‌ பொருளாக நாம்‌ கூறியவற்றில்‌ முதற்‌ 

பொருளை இவ்வளவாக விவரித்தோம்‌. இனி இரண்டாவது பொரு 
ளான தந்தை தாய்ப்‌ பேணுதல்‌ என்பது தனிப்பட விவரிக்க 
வேண்டாததாயினும்‌ சிறிதே விவரிப்போம்‌. இராமனுக்குத்‌ 


70 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


தந்தைதாயரிடத்துப்‌ பக்தி அபரிமிதமான து. உபநிஷத்தில்‌ “மாத்ருதே 
வோபவ ” என்று சொல்லிப்‌ பிறகே 4 பித்நதேவோபவ ” என்று சொல்லி 
யிருத்தலால்‌ பித்ரு பக்தியிற்‌ காட்டிலும்‌ மாத்ருபக்தியே மிகச்‌ 
சிறந்துவிளங்கும்‌ இராமன்‌ பக்கலில்‌. அதிலும்‌ பெற்ற தாயான 
கெளஸல்யையினும்‌ மாற்றுத்தாயான கைகேயியிடத்தில்‌ அதிக 
பக்திவாய்ந்தவன்‌. இஃது எங்ஙனே தெரிகின்‌ றதென்னில்‌, வக 
வாஸஞ்‌ செய்துகொண்டிருக்கையில்‌ இளையோன்‌ அடிக்கடி கைகேயி 
கைச்‌ கடிந்து பேசுவன்‌. பரதாழ்வானுடைய ப்ரசம்ஸையை இராம 
பிரான்‌ செய்யுமளவில்‌ “ இப்படி மஹாகுணசாலியான பரதனுக்குக்‌ 
கொடிய பாதகியான கைகேயி எங்ஙனம்‌ மாதாவாய்‌ வாய்த்தாளோ ? 
என்று பேசத்தொடங்கி அந்த பரத ப்ரசம்ஸையைக்‌ கைகேயி 
நிந்தனையில்‌ கொண்டுமுடிப்பது லக்ஷ்மணனது வழக்கம்‌. அப்போது 
இராமன்‌ சொல்லும்‌ வார்த்தை யாதெனில்‌, 
“ந தேம்பா மத்யமா தாத! கர்ஹிதவ்யா கதஞ்சந, 
தாமேவ இக்ஷ்வாகு நாதீஸ்ய பரதஸ்ய கதாம்‌ குரு ” 
என்றே சொல்லுவது. [லக்ஷ்மணா ! நீயோ ஒரு விதத்திலும்‌ கைகேயி 
யை நிந்திக்கலாகாது; இக்ஷ்வாகு குலதிலகனான நம்‌ தம்பி பரத 
னுடைய கதையை நீ எவ்வளவு சொன்னாலும்‌ அவ்வமுதத்தையே 
செவியாரப்‌ பருகுவேன்‌ ] என்பது மேலெடுத்த சுலோகத்தின்‌ 
கருத்து. இதனால்‌ மாத்ருபக்தி நன்கு விளங்கும்‌. 
இராமனது வர்ணாச்ரம தர்மப்ராவண்யம்‌ 

சாஸ்திரங்களில்‌ விதிக்கப்பட்ட கருமங்களை வழுவறச்செய்த 
லாகிற சாரித்ரம்‌ இனி விவரிக்கப்படுகிறது. இக்ஷ்வாகு வம்சமானது 
ஆசாரப்ரதானமான குடி. அக்குடியில்‌ தோன்றின இராகவன்‌ 
அனுட்டானங்களில்‌ தலைசிறந்தவன்‌. வைதிக அனுட்டானங்களை 
வழுவறச்செய்தலில்‌ இராமனுக்குள்ள ஊக்கம்‌ இராமாயணத்திற்பல 
விடங்களில்‌ பேசப்படுகிறது. 

்‌விச்வாமித்திரமுனிவன்‌ பின்னே புறப்பட்டுச்சென்ற இராமன்‌ 
ஓரிடத்தில்‌ மாலைப்பொழுது வந்தவாறே சயனித்துக்‌ கண்ணுறங்‌ 
இனன்‌ ; பிறகு கதிரவன்‌ குண திசைச்‌ சிகரம்‌ வந்தணைந்து கனவிருள 
கன்று காலையம்பொழுதானவாறே அவனைத்‌ திருப்பள்ளி யுணர்த்து 
கின்‌ ற முனிவன்‌. 

“ பகெளஸல்யாஸுப்ரஜாராம பூர்வா ஸந்த்யா ப்ரவர்த்ததே, 
உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம்‌ தைவமாஜ்நீகம்‌.” 

என்று சொல்லித்‌ திருப்பள்ளியெழுச்சி பாடுகிறான்‌. இந்த ச்லோகத்‌ 
தில்‌ ஈற்றடியான * கர்த்தல்யம்‌ தைவமாஹ்நிகம்‌ ” என்றது மிகவும்‌ குறிக்‌ 


ச்‌ 


-_ அறறதங் கத்திக்க வர்க க்கப்ப வந்த்தும்‌ அதப்பத்தி 


ஏழாவதுவிஐ--சாரித்ரேண ச கோ யுக்த: ? 71 


கொள்ளத்தக்கது. நித்ய கருமானுட்டானங்களைச்‌ செய்வதில்‌ 
இராமன்‌ மிகுந்த மனவூக்கங்‌ கொண்டிருந்தது பற்றியே கர்த்தவ்யம்‌ 
தைவமாஜ்நீகம்‌ என்று சொல்லியெழுப்புகிறான்‌ முனிவன்‌. 


ஸ்நாந ஸந்த்யாவந்தன பஞ்சமஹாயஜ்ஞாதி அனுட்டானங்‌ 
களுக்கு ஆஹ்நிக மென்று பெயர்‌. 


பகவத்கீதையில்‌ கீதாசார்யன்‌ “நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்‌ 
யம்‌...... வர்த்தஏவ ச கர்மணி ” என்றும்‌, 


“யதி ஹ்யஹம்‌ ந வர்த்தேய ஜாது கர்மணி அதந்த்ரித: 
மம வர்த்மாநுவர்த்தந்தே மநுஷ்யா: பார்த்த ஸர்வச:” 
என்றும்‌ கர்மானுஷ்டான த்தில்‌ தான்‌ சோம்பாது ஊன்‌ றியிருத்தலைச்‌ 
சொல்லியுள்ளான்‌. அது ராமாவதாரத்தில்‌ கேட்கவேணுமோ ? 
ஜாதிக்கும்‌ ஆச்ரமத்திற்கும்‌ ஏற்ற கருமங்களை யனுட்டித்துப்‌ போரு 
வதுதான்‌ கர்மாநுஷ்டான மெனப்படுவது. “வர்னாச்ரமாசாரவதா புரஷேண 
பர: புமாந்‌, விஷ்ணுராராத்யதே பந்தா நாந்யஸ்‌ தத்தோஷகாரக:” என்பது 
முதலான பலபிரமாணங்களில்‌ வர்ணாச்ரமங்களுக்குரிய ஆசாரங்‌ 
களில்‌ சிறிதும்‌ வழுவுதல்‌ கூடாதென்று தெரிவிக்கப்படுகிறது. வர்ண 
மாவது--ப்ராம்மண க்ஷத்ரியாதிஜாதி, ஆச்ரமமாவது--பிரமசாரி . 
யாகவோ கருஹஸ்தனகவேோ வகப்ரஸ்தனாகவோ ஸந்நியாசி 
யாகவோ இருத்தல்‌. இராமன்‌ க்ஷத்ரியஜாதியிலே பிறந்தவன்‌ ; 
விச்வாமித்ரமஹாமுனி வேள்வியைக்காக்கப்போனபோது பிரமசாரி ; 
பிறகு ஸீதையை மணந்து கீருஹஸ்தாச்ரமம்‌ பெற்றவன்‌. இந்த 
ஜாதிக்கும்‌ இந்த ஆச்ரமத்திற்கும்‌ உரியனவாக அறநூற்களிற்‌ 
சொல்லப்பட்ட கருமங்களைக்‌ குறையறச்‌ செய்தவனென்று இராமா 
யணத்தில்‌ ஆங்காங்குத்‌ தெரிவிக்கப்படுகிறது. பிராட்டியைப்‌ 
பிரிந்து பரிதாபத்தோடு உழலுங்காலத்திலும்‌ காலம்‌ தவறாது அந்தி 
தொழுதலை [ஸந்தியா வந்தன த்தை/ச்‌ செய்துவந்தனனாக வான்மீகி 
முனிவர்‌ தெரிவிக்கின்றார்‌. யுத்தகாண்டம்‌ 5-வது ஸர்க்கத்தின்‌ 
முடிவு ச்லோகம்‌, 
“ ஆச்வாஸிதோ லஷ்மணேந ராமல்‌ ஸந்த்யாமுபாஸத, 
ஸ்மரந்‌ கமலபத்ராக்ீம்‌ ஸீதாம்‌ சோகாகுலீக்ருத:”” 
என்பது. இப்படி மற்றும்‌ பல விடங்களிலும்‌ சொல்லிற்றுண்டு. 
பரதாழ்வான்‌ இராமனை மீட்டுக்கொண்டு போவதற்காகச்‌ 
சித்திரகூடத்தேற வரும்போது ஓமப்புகை கண்டு ராமாச்ரமம்‌ ஸமீ 
பித்துவிட்டதாக அறிந்து மகிழ்ந்ததாகச்‌ சொல்லப்பட்டுள்ள து. 
[அயோ. 93-27. காண்க] ஸேனைகளைத்‌ திரட்டிக்கொண்டு வரு 
கின்ற பரதன்மீது அதிசங்கை கொண்ட லகூஷமணன்‌ இராமனிடம்‌ 


72 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ரீரமாயணம்‌ 


சொல்லுமிடத்து *அக்நிம்‌ ஸம்சமயது ஆர்ய:” என்று ஹோமாக்னியை 
அணைத்துவிடும்படி சொல்லுகிறான்‌ ; ஓமப்புகையினால்‌ ராமாச்ரமத்‌ , 
தின்‌ வழியைத்‌ தெரிந்துகொண்டு வருகின்ற பரதனுக்கு வழிதெரி 
யாமற்‌ போவதற்காக இங்ஙனம்‌ சொல்லப்படுகின்‌ றதென்‌ ஜீவியாக்‌ 


கியானம்‌ செய்‌ துள்ளார்கள்‌. க, 
இலங்கை செல்வதற்கு வழிவிடவேண்டி ஸமுத்ர ராஜனைச்‌ . 


சரணாகதி செய்யும்போது இராமபிரான்‌ செய்த அனுட்டான விசேஷங்‌ 
களையும்‌, விபீடணன்‌ இராமனை நோக்கிச்‌ சரணாகதி செய்தபோது 
ஒரு அனுட்டானமும்‌ செய்யாததையும்‌ பற்றி விசாரம்‌ செய்த ௩ம்‌ 
பிள்ளபோல்வாரான ஆசிரியர்கள்‌ இராமனுக்குள்ள ஆசார 
நிஷ்டையை எடுத்துரைக்கின்றார்கள்‌. 4 வேல்வெடடிப்பிள்ளைக்குப்‌ 
பிள்ளையருளிச்செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது” என்ற ஸ்ரீவசந 
பூஷண ஸ்ரீஸூக்தியை விவரித்தருளுமிடத்து மணவாளமாமுனிகள்‌ 
அருளிச்செய்ததுங்‌ காண்க. 


இடையே ஆக்ஷேபஸமாதானம்‌ 


நித்யநைமித்திக கருமங்களை விஷ்ணுபக்தர்களன்றோ செய்ய 
வேண்டும்‌ ; விஷ்ணுதானும்‌ செய்யவேணுமோ ? என்று சிலர்‌ கேட்கக்‌ 
கூடும்‌. “ஸ ஹி தேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி:, அர்த்‌ 
ததோ மானுஷேலோகே ஜஜ்ஜஷஜே விஷ்ணுஸ்‌ ஸநாதந:” என்ற வான்‌ 
மீகத்தின்படி விஷ்ணுதானே இராமபிரானாக அவதரித்தானென்பது 
உண்மையேயாயினும்‌ அவதார காலத்தில்‌ ஏற்றுக்கொள்ளுகிற 
ஜாதிக்கும்‌ ஆச்ரமத்திற்கும்‌ தக்கபடி ஒழுகவேண்டியது அவசியமே. 

சாரித்ரமாவது தெய்வபக்தியுடைமை 


இனி, தெய்வபக்தியுடைமையாகிற சாரித்ரம்‌ விவரிக்கப்படு 
கிறது. ஸ்ரீமக்மாராயணமூர்த்தியாகிற பரதெய்வமே இராமனாக 
அவதரித்திருக்கச்‌ செய்தேயும்‌ லோகஸங்கரஹத்தை யுத்தேசித்து 
இராமன்‌ தேவதாராதனம்‌ செய்துகொண்டிருந்தது ஸ்ரீராமாயண 
ப்ரஸித்தம்‌. இக்ஷ்வாகுவம்சத்தில்‌ அகாதி காலமாக ஸ்ரீரங்கநாத 
னுடைய திருவாராதனம்‌ நடந்துவந்து அந்தத்‌ திருவாராதன த்தை 
இராமபிரானும்‌ குறையற நடத்திவந்து, பட்டாபிஷேக ஸமயத்தில்‌ 
பலர்க்கும்‌ பரிசளிக்கும்போது அந்தத்‌ திவ்யமங்கள விக்ரஹத்தை 
விபீஷணாழ்வானுக்குப்‌ பரிசளித்ததாக ஸ்ரீராமாயணத்தினால்‌ நன்கு 
தெரியவருகிறது. அயோத்யாகாண்டத்தில்‌ (6-1) “ஸஹ பத்ந்யா 
விசாலாக்யா நாராயண முபாகமத்‌” என்றுள்ளது. யுவராஜ 
பட்டாபிஷேகத்திற்கு உறுப்பாக ஸ்ரீராமனும்‌ ஸீதையும்‌ நாராயண 
னைத்‌ தொழுததாகச்சொல்லிற்று. அடுத்தபடியாக £ த்யாய்‌ நாராயணம்‌ 


தேவம்‌” என்றும்‌ சொல்லிற்று. இங்கு நாராயணனென்றது தனக்கு 
ஆராத்யதேவதையான ஸ்ரீரங்கநாதனையே யென்பர்‌ பூருவர்‌, . 20: 


ஸ்ரீராமபிரானுடைய தெய்வபக்தியாகிற சாரித்ரத்தின்‌ விவரணம்‌ 


யுத்தகாண்டத்தில்‌ (/21--85) “லப்த்வா குலதநம்‌ ராஜா” 
லங்காம்‌ ப்ராயாத்‌ விபீஷண:” என்றவிடத்து வியாக்கியானத்திலும்‌ 
ஸம்ப்ர தாயப்‌ பொருளைப்‌ பெரியார்‌ விவரித்துள்ளார்கள்‌. பட்டரும்‌ 
ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில்‌ நான்கு ச்லோகங்களினால்‌ இதனை வெகு ' 
அழகாக அருளிச்செய்கிறார்‌ ; பூர்வசதகத்தின்‌ முடிவுச்லோகத்தில்‌ 
“ஸ்ரீரங்கேந்தோ: பதகிஸலயே............ ஹேமாம்போஜைர்‌ நிபிட 
நிகடே ராமஸீதோபநீதை:” என்கிறார்‌. த்ரேதாயுகத்தில்‌ இராமனும்‌ 
ஸீதையும்‌ அர்ச்சனை செய்த புஷ்பங்கள்‌ இற்றைக்கும்‌ ஸ்ரீரங்கநாத 
னுடைய திருவடிச்சார்பில்‌ திகழ்வதாக இந்தச்லோகத்தில்‌ சொல்லப்‌ 
படுகிறது. மேல்‌ உத்தரசதகத்தில்‌ “ஸர்க்காப்யாஸ விசாலயா . 
நிஜதியா ” என்கிற சுலோகத்தினால்‌, ஸ்ரீரங்கநாதன்‌ நெடுங்காலம்‌ 
நான்முகக்கடவுளால்‌ ஆராதிக்கப்பட்டவனென்று தெரிவித்‌ து, 
அதற்குமேல்‌ “மநுகுலமஹீபால ” என்னும்‌ ச்லோகத்தில்‌ 6 மைதிலீ 
ரமணவபுஷா ஸ்வேக ஸ்வார்ஹாணி ஆராதநாநி அஸி லம்பித.” 
என்று ஸ்ரீராம ஸீதைகளாலும்‌ ஆராதிக்கப்பட்டவனென்று தெரி 
வித்து, அதற்கடுத்த ச்லோகத்தில்‌, விபீஷணாழ்வானுக்குக்கிடைத்து 
நம்போலியர்க்கும்‌ கிடைத்துவருவதை அறிவித்துள்ளார்‌, ஆக இவ்‌ 
வாற்றால்‌ ஸ்ரீராமபிரானுடைய தெய்வபக்தி மிக விளங்கும்‌. 


பிறரை நலியாமையாதிற சாரித்ரத்தின்‌ விவரணம்‌ 


இனி, பிறரை நலியாமையாகிற சாரித்ரம்‌ கேண்மின்‌ ;. இளம்‌ 
பிராயமேபிடித்து தாடகாதாட்கேய கரதூஷண லங்கேச்வராதி நிர 
ஸனங்களை அபரிமிதமாகச்‌ செய்திருக்கின்ற இராமபிரானிடத்தில்‌ 
பிறரை ஈலியாமையென்னுங்‌ குணம்‌ நிரூபிக்கமுடியுமோவென்று' 
சிலர்‌ நினைக்கக்கூடும்‌. தண்டிக்கத்தக்க குற்றவாளர்களைக்‌ கடுமை 
யாகத்‌ தண்டிக்கின்ற அரசனையும்‌, நோய்‌ தீர்வதற்காக நேர்யாளி 
களை சஸ்த்ரக்ஷார அக்னிகருமங்களினால்‌ துன்புறுத்துகின்ற மருத்து . : 
வளையும்‌ பரஹிம்ஸாசீலர்களாகச்‌ சொல்லுவார்‌ யாருமில்லையன்‌ றே. 
அப்படியே “விநாசாய ௪ துஷ்க்ருதாம்‌ ” என்றும்‌ “ மண்ணின்‌ பாரம்‌ 
நீக்குதற்கே ” என்றும்‌ சொல்லுகிறபடியே துஷ்டர்களை சிக்ஷிப்ப-தற்‌ 
கென்றே திருவவதாரம்‌ செய்தருளின பெருமாள்‌ பிறரை நலிவது 
குற்றத்தின்பாற்படாது. காரணமின்றிப்‌ பரஹிம்ஸை செய்வதே 
பிரபல தோலமாகக்‌ கருதப்படுகின்றது. “வ்யஸநேஷு மநுஷ்யா 
ணாம்‌ ப்ருசம்‌ பவதி துக்கித:"" என்று அயோத்யாககர வாஸிகள்‌ ஒரு 
மிடறாகக்‌ கொண்டாடினபடி பிறர்‌ துயருறக்கண்டு ஐயோவென்‌ 


74 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இரங்கு மியல்வினனான இராமனுக்கு பிறரைத்‌ துயருறச்‌ செய்வ 
தரறெ குற்றம்‌ வந்துபுக ப்ரஸக்தியேயில்லை. 

சுகனென்னும்‌ அரக்கன்‌ கடற்கரையிலே ராமஸைன்ய யத்தில்‌ 
வந்துபுகுந்து சில விஷமங்கள்‌ செய்ய, வானரமுதலிகள்‌ அவனை 
வதைக்கப்புக, கருணாமூர்த்தியான இராமபிரான்‌ அவனை விடுவித்‌ 
தருளின து யுதீதகாண்டம்‌ இருபதாவது ஸர்க்கத்தில்‌ விசதம்‌. 


இராமனுடைய ஏகதாரவ்ரதமாகிற சாரித்ரத்தின்‌ சிறப்பு 


இனி, பிறர்‌ பொருள்தார மென்றிவற்றை நெஞ்சாலும்‌ நினை 
யாமை யென்னும்‌ -சாரித்ரத்ைதை இராமனிடத்து நரம்‌ விவரிக்க 
வேணுமோ? வான்மீகிராமாயணம்‌ ஆரணிய காண்டத்தில்‌ ஒன்பதா 
வதுஸர்க்கம்‌ முழுதும்‌ இராமபிரானை நோக்கிப்‌ பிராட்டி கூறும்வார்த்‌ 
தைகள்‌ மலிந்தது. அதில்‌ இராமபிரானுடைய பிரமசரியமெனும்‌ 
விரதத்தைப்பற்றி [அதாவது ஏகதாரவரதத்தைப்பற்றி]ப்‌ பிராட்‌ 
டியே மிகமிகக்‌ கொண்டாடிக்‌ கூறுகின்றாள்‌. உலகில்‌, பொய்‌ சொல்‌ 
லுகை, பிறரை நலிகை, பிறர்பெண்டிரைக்‌ காதலிக்கை என்னு மிம்‌ 
மூன்று குற்றங்களுக்குத்‌ தப்பிப்‌ பிழைப்பது அரிதென்றும்‌, பொய்‌ 
சொல்லுகையும்‌, பிறர்பெண்டிரைக்‌ காதலிக்கையும்‌ இராமனிடத்துச்‌ 
சிறிதும்‌ கிடையாதென்றும்‌ உகந்து கூறுகின்றாள்‌ ஸீதை. விசேஷித்‌ 
துப்‌ பிறர்பெண்டிரைக்‌ காதலிக்கை சிறிதும்‌ கடையாதென்பதை 
நாலைந்து சுலோகங்களினால்‌ அடுத்தடுத்துச்‌ சொல்லியுள்ளாள்‌. 
இராமனுடைய ஸஜிதேந்தரியத்வத்தை மற்றையோர்‌ சொல்லுவது 
கிடக்க; பிராட்டி திருவாக்கினால்‌ இப்படிக்‌ கொண்டாடிக்‌ கூறியிருப்‌ 
பதுதான்‌ விசேஷம்‌. 


ப்ரக்ருத விஷயத்தில்‌ ஆக்ஷேபங்கள்‌ 


ஆனால்‌, இதற்கு மாறாக ஸ்ரீராமாயணத்தில்‌ இரண்டிடங்கள்‌ ' 


காணப்படுகின்றன. இங்ஙனம்‌ கொண்டாடிக்‌ கூறின பிராட்டி 
தானே மேல்‌ ஸுந்தரகாண்டத்தில்‌ இருபத்தெட்டாவது ஸர்க்கத்தில்‌ 
(தன்னுயிரைக்‌ தானே மாய்த்துக்கொள்வதாகத்‌ துணிந்து) பலவும்‌ 


- சொல்லிப்‌ புலம்புகையில்‌ பதினான்காவது சுலோகம்‌ எடுத்துரைக்கத்‌ 


தகாதபடி விழுந்திருக்கிறது. அந்த சுலோகம்‌ வருமாறு ;9-- 
“பீதுர்‌ நீதேசம்‌ நீயமேந க்ருத்வா வநாத்‌ நிவ்ருத்தச்‌ சரிதவ்ரதச்‌ ச, 
ஸ்த்ரீபீஸ்‌ து மந்யே விபுலகஷனுபீலஸ்‌ த்வம்‌ ரம்ஸ்யஸே வீதபய: க்ருதார்த்த:” 
இதன்‌ பொருள்‌ யாதெனில்‌, (இராமனைத்‌ தன்மனத்தினுள்‌ விளித்துக்‌ 
கூறுகின்‌ ற வார்த்தை இது.) : இராம? நீர்‌ தந்தையாருடைய கட்டை 
யை வழுவற நிறைவேற்றிவிட்டுக்‌ காட்டில்‌ நின்றும்‌ நாடு சென்று 


ஏழாவதுவிை-சாரித்ரேண 'ச கோ யுக்த:? 75 


சேர்ந்து தடங்கண்ணியரான பல மாதர்களோடு நிர்ப்பயமாக ரமிக்‌ 
கப்போகிறீர்‌' என்பதே இந்த சுலோகத்தின்‌ கருத்து, பிராட்டியின்‌ 
வாக்கில்‌ இப்படியும்‌ வரத்தகுமோ ? 

மற்றோரிடமுங்‌ கேண்மின்‌ ; யுத்தகாண்டம்‌ இருபத்தோராவது 
ஸர்க்கதீதில்‌ இராகவன்‌ கடற்கரையில்‌ ஸமுத்ரராஜனை நோக்கிச்‌ 
சரணாகதி செய்தவாற்றைக்‌ கூறுகின்‌ ற வான்மீகி முனிவர்‌, அப்போது 
இராகவன்‌ தன்னுடைய ஒரு திருக்கையைத்‌ தலையணையாக வைத்‌ 
துக்கொண்டபடியைக்‌ கூறுகையில்‌ அந்தத்‌ திருக்கைக்கு விசேஷண 
மிடுகிறார்‌ (ச்லோ-3.) “ புஜை: பரமநாரீணாம்‌ அபிம்ருஷ்டமகேகதா ” 
என்று. இராமனது திருக்கையானது உயர்ந்த பல ஸ்த்ரீகளின்‌ 
கைகளினால்‌ பன்முறையும்‌ தடவிக்கொடுக்கும்‌ பாக்கியம்‌ பெற்றது 
என்பதாக இங்குக்‌ கூறப்படுகின்றது. இது ஸம்பாவிதமோ ? கெஞ்‌ 
சாலும்‌ நினைக்க வொண்ணாததன்றோ இது. 
| நாரதமுனிவரிடம்‌ ஸ்ரீராமனது திருக்குணங்களை நன்கு கேட்‌ 
டணர்ந்தவர்‌ வான்‌ மீகிமுனிவர்‌ ; உபதேசம்‌ தந்த அந்த நாரத முனிவர்‌ 
இராமனைப்பற்றி வாய்திறக்கும்போதே நியதாத்மா என்று இவனது 
ஒிதேந்திரியத்வத்தையே எடுத்துரைத்துள்ளார்‌. இங்ஙனம்‌ கேட்‌ 
டருந்தும்‌ *புஜை: பரமநாரீஸும்‌ அரிம்நஷ்டமநேகதா ” என்று தம்‌ வாயால்‌ 
எங்ஙனம்‌ கூறினர்‌ ? என்று விமரிசிக்க வேண்டியது அவசியமே. 

மேலேகாட்டிய ஆக்ஷபங்களுக்குப்‌ பரிஹாரம்‌ 

மேலே யெடுத்துக்காட்டிய இரண்டிடங்களைப்‌ பற்றியும்‌ 
தெளிவு பிறப்பிக்கிறோம்‌. ஸுந்தரகர்ண்டத்தில்‌ “ஸ்த்ரீபிஸ்து மந்யே 
விபுலேக்ணாபீஸ்‌ த்வம்‌ ரம்ஸ்யஸே வீதபய்‌: கீருதார்த்த:” என்று 
பிராட்டி சொன்னதற்குக்‌ காரணம்‌ கூறுகின்‌ ற சிலர்‌-“உயிரை விடு 
வதாக நிச்சயித்தகாலத்தில்‌ துக்கம்‌ பொறுக்கமாட்டாமல்‌ குன்னை 
மறந்து ஏதேதோ சொல்லுகிறாள்‌ ; இதற்கு அர்த்தமேகிடையாது ; 
இதனால்‌ இராமபிரானுடைய ஜிதேர்தரியத்வத்திற்கு யாதொரு 
குறையும்‌ கேராது ” என்கிறார்கள்‌. இது ஸமாதானமாகமாட்டாது. 
நமக்குத்‌ தோன்றுவதை எழுதுகிறோமிங்கு ; புருஒர்களுக்கு எதனை 
தடவை. வேணுமானாலும்‌ புகர்‌ விவாஹம்‌ செய்து கொள்ளு மதி 
காரத்தை சாஸ்த்ரம்‌ இசைந்திருப்பதனால்‌ அதைக்கொண்டுசொல்லு 
கிறாள்‌ பிராட்டி; “இராம ! நீர்‌ அயோத்திமாககர்‌ சென்று சேர்ந்தால்‌ 
உமக்கு நானில்லையானாலும்‌ உமக்குப்‌ பெண்கொடுப்பாரில்லையோ ? 
உடனே விவாஹம்‌ செய்து கொள்வீர்‌; அவளோடும்‌ இப்படிக்‌ காட்‌ 
டுக்கு வந்து அவளையும்‌ ஒரு ராக்ஷஸன்‌ கவர்ட்‌ துசெல்லப்‌ பார்த்திருப்‌ . 
பிர்‌; மறுபடியும்‌ நகரம்‌ சேர்ந்து மீண்டும்‌ விவாஹம்‌ செய்துகொள்‌ 
வீர்‌. இப்படி. யதேஷ்டமாக விவாஹங்கள்‌ செய்துகொண்டு நீர்‌ 


76 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இனிதுவாழ்வீர்‌; ஆணாய்ப்‌ பிறந்தவர்க்கு என்ன குறை ?' என்று 
சொல்லுகிறபடியே யல்லது இராமனது ஏகதாரவரதத்திற்குப்‌ பங்க 
மாகச்‌ சொல்லுகிறபடியன்று; அப்படி பிராட்டி நெஞ்சாலும்‌ நினைக்க 
ப்ரஸகத்தியில்லையன் றோ. ்‌ 
இனி யுத்தகாண்டத்தில்‌ “புஜை: பரமகாரீணாம்‌ அபிம்ருஷ்ட 
மநேகதா” என்றவிடமும்‌ நன்கு பொருந்துமதே. உண்மையில்‌ 
பராத்பரனான ஸ்ரீமந்நாராயணன்‌ தான்‌ ஸர்வலோகசரண் யனாயிருந்து 
வைத்து அந்தோ! இப்படி ஒரு க்தாத்ரனை சே ரக்கிச்‌ சரணாகதி 
செய்வதே! என்கிற பரிதாபம்‌ வான்மீகிமுனிவருடைய உள்ளத்‌ 
ல்‌ உறைந்திருப்பதால்‌, இராமன்‌ பராத்பரன்‌ என்பதைத்‌ தாம்‌ 
அநுஸந்தித்துச்‌ சொல்லுகிற வார்த்தை இது. இங்கு “பரம 
நார்லும்‌” என்றது பரஸ்த்ரீகளைச்‌ சொன்னபடியன்று ; “உடனமர்‌ 
காதன்மகளிர்‌ திருமகள்‌ மண்மக ளாயர்மடமகள்‌ ”” என்று நம்மாழ்‌ 
வாரும்‌, “தேடித்‌ திருமாமகள்‌ மண்மகள்‌ நிற்ப” “்‌ தக்கார்பலர்‌ தேவி 
மார்‌ சால வுடையீர்‌ ” என்று திருமங்கையாழ்வாரும்‌, * மஹீ தேவ்‌ 
யஸ்‌ ஸஹஸ்ரம்‌ ததா” என்று (ஸ்ரீ குணரத்க கோசத்தில்‌) பட்டரும்‌ 
அருளிச்செய்தபடியே ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி முதலான திவ்ய 
மஹிஷிகளையே சொன்னபடி. முந்துற முன்னம்‌ காட்டின ஸுந்தர 
காண்ட ச்லோகத்திற்கும்‌ இக்கருத்தையே கொள்வதும்‌ குறையற்‌ 
்‌ றதே. ஆக, இராமனுடைய ஜிதேந்த்ரியத்வத்திற்கு ஒரு வகையிலும்‌ 
குறைகூற இடமில்லை யென்க. இவ்வளவாக 4 சாரித்ரண ச கோ 
யுக்த:?” என்கிற வினா விவரிக்கப்பட்டு முடிந்தது. வ ர்‌ 


8. ஸர்வபூதேஷு கோ ஹித:? 
ஸாமாந்யமாக ப்ரியஹிதங்களின்‌ விவரணம்‌ 


வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ “ ஸர்வ பூதேஷுகோ ஹித;” 
என்றெ எட்டாவது வினா இனி விவரிக்கப்படுகின்றது. உலகில்‌ ஈம்‌ 
மிடம்‌ அன்புள்ளவர்கள’ை இரண்டு வகையாகப்‌ பார்க்கிறோம்‌. சிலர்‌ 
ப்ரியபரர்களாயிருப்பர்கள்‌, சிலர்‌ ஹிதபரர்களாயிருப்பர்கள்‌. ப்ரிய 
மென்றால்‌ என்ன ? ஹிதமென்றால்‌ என்ன? என்பதை முன்னம்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. தற்காலத்தில்‌ இனிமையாயிருப்பது 
எதுவோ அது ப்ரியமெனப்படும்‌ : தற்காலத்தில்‌ இனிதாக வல்லா 
மல்‌ வெறுக்கத்தக்கதாயிருந்தாலும்‌ பிற்காலத்தில்‌ மிக்க நன்மை 


முறையே, சர்க்கரைப்பொங்கலையும்‌ வேப்பிலையுருண்டையையும்‌ 
உதாரணமாகக்‌ கொள்ளலாம்‌. சர்க்கரைப்‌ பொங்கல்‌ உண்ணப்‌ 
படும்போது மிக இனிதாகவேயுள்ளது. ஆனால்‌, அது.பிற்காலத்தில்‌ 


பயக்கக்கூடியதாக இருப்பது எதுவோ அது ஹிதமெனப்படும்‌. .. 


எட்டாவதுவிஐ---ஸர்வபூதேஷுகோ ஹித:? 77 


விளைக்கும்‌ கஷ்டம்‌ தெரியமாட்டாது. வேப்பிலையுருண்டை, விளக்‌ 
கெண்ணெய்‌ முதலியன உட்கொள்ளப்படும்போது ப்ரியமாக 
இருக்கமாட்டா. ஆயினும்‌, அவை பிற்காலத்தில்‌ மிக்க நன்மை 
பயப்பனவென்பது அநுபவஸித்தமாதலால்‌ அவை ஹித மென்கிற 
வகுப்பில்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. தற்காலத்தில்‌ நமக்குத்‌ துன்பந்‌ 
தருமவையான எல்லாமும்‌ ஹித மென்று கொள்ளப்படமுடியாது 5 
ட தேள்கொட்டுவது, பாம்பு கடிப்பது, கள்ளர்‌ அடித்துப்பறிப்பது முத 
லானவை துன்பந்தருபவையே; ஆனால்‌, இவற்றுல்‌ பிற்காலத்தில்‌ 
நன்மையொன்றும்‌ காணமுடியாதாதலால்‌ இவை கஷ்டங்கள்‌, ஆபத்‌ 
துக்கள்‌ என்கிற வகுப்பில்சேருமேயல்லாது ஹிதமென்னக்‌ கூடி 
யவையல்ல. ஆனாலும்‌, இதைப்பற்றியும்‌ ஆராய்ச்சிமுறையில்‌ 
சொல்லத்தக்க விஷயமுண்டு; அதைப்‌ பிறகு சொல்லுவோம்‌. 


உலகில்‌ தாய்தந்தையரின்‌ ப்ரியஹிதபரத்வம்‌ 

குடும்பத்தில்‌ தாயாருடைய செயலையும்‌ தகப்பனாருடைய 
செயலையும்‌ பார்க்கிறோம்‌. தாயாரை ப்ரியபரையென்றும்‌ தகப்ப 
னாரை ஹிதபரரென்றும்‌ பொதுவாக யாவரும்‌ சொல்லுவர்‌. தகப்ப 
னர்க்கு நம்மைத்‌ தண்டிப்பதிலேயே முழுகோக்குக்‌ காணப்படும்‌. 
தாயாரும்‌ சிலஸமயங்களில்‌ சினம்‌ மிகுந்து தண்டிப்பதுண்டாகிலும்‌ 
பெரும்பான்மையாகத்‌ தாய்மார்‌ மக்களின்‌ முகங்கன்றக்‌ காணமாட்‌ 
டார்கள்‌. ஆகவே, மக்களுக்கு ப்ரியஞ்செய்வதிலேயே தாய்மார்‌ 
நோக்குடையர்‌ ; ஹிதஞ்செய்வதிலேயே தந்தையர்‌ நோக்குடையர்‌ 
என்று பெரியார்‌ கூறுவர்‌. அனுபவமும்‌ இதை யொட்டியேயுள்ளது. 


“மேலாத்‌ தாய்தந்தையும்‌ அவரேயினி யாவாரே ” என்றும்‌ 
“ தஞ்சமாகிய தந்தைதாயொடு தானுமாய்‌ ” என்றும்‌ “தாயாய்த்‌ 
௨ தந்தையாய்‌ மக்களாய்‌ மற்றுமாய முற்றுமாய்‌ ” என்றும்‌ ஆழ்வாரரு 
ளிச்செய்துள்ளபடி எம்பெருமான்‌ நமக்குத்‌ தாயாயுமுளன்‌ தந்தை 
யாயுமுளன்‌. மாதா பிதா ப்ராதா நீவாஸச்‌ சரணம்‌ லாஹ்ருத்‌ கதீர்‌ நாரரயண:” 
* என்று வடமொழியுபநிடதங்களுமோதுகின்றன. ஆகவே, எம்பெரு 
மான்‌ நமக்குத்‌ தாயாயிருக்கும்‌ முறையைக்‌ கொண்டு ப்ரியங்களை 
யும்‌ செய்யக்கடவன்‌ ; தகப்பனாயிருக்கும்‌ முறையைக்‌ கொண்டு 
ஹிதங்களையுஞ்‌ செய்யக்கடவன்‌. ப்ரியங்களைச்‌ செய்வதுபற்றி 
இங்கு விசாரமில்லை. அப்ரியமான ஹிதங்களைச்‌ செய்வதுபற்றியே 

“ ஸர்வபூதேஷா கோ ஹித:?” என்னும்‌ வினா விளைந்திருக்கின்‌ றது. 


பெருமாள்‌ திருமொழியில்‌ விவரித்த ஹிதபரத்வநிரூபணம்‌ 


பெருமாள்‌ திருமொழியில்‌ குலசேகராழ்வார்‌ எம்பெருமானது 
ஹிதபரத்வத்தைத்‌ “ தருதுயரந்தடாயேல்‌ ” என்கிற ஐந்தாவது பதி 


78 ்‌.. ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 
கத்தில்‌ பல திருஷ்டாந்தங்களை யெடுத்துக்காட்டும்‌. முகத்தால்‌ மூத: 
லிக்கின்றார்‌. அவற்றுள்‌, மூன்‌ று நான்காம்‌ பாசுரங்களிலுள்ள இரண்டு 
திருஷ்டாந்தங்களை மாத்திரம்‌ இங்குக்‌ கொள்வோம்‌. 4 தானோக்கா 
தெத்துயரஞ்‌ செய்திடினும்‌ தார்வேந்தன்‌ கோல்கோக்கி:வாழுங்‌ குடி 
போன்றிருந்தேனே ” என்றும்‌ “வாளாலறுத்துச்‌ சுடினும்‌ மருத்து: 
வன்பால்‌ மாளாத காதல்‌ நோயாளன்போல்‌ ” என்றும்‌ அருளிச்செய்‌. 
திருக்கின்ற இரண்டு திருஷ்டாந்தங்கள்‌ குறிக்கொள்ளத்தக்கவை:' 
- அரசன்‌ குற்றவாளர்களான குடிமக்களுக்குத்‌ தண்டனைகள்‌ புரிவது: 
ஹிதபுத்தியினாலே ; மருத்துவன்‌ நோயாளிகளுககுப்‌ பலவகைக்‌ கஷ்‌. 
டங்களை பிழைத்து சிகித்ஸை செய்வதும்‌ ஹிதபுத்தியினாலே. இப்படி. 
பகவானும்‌ பக்தர்களுக்குக்‌ கஷ்டங்களையும்‌ துயரங்களையும்‌ தருவது: 
ஹிதபுத்தியினாலே என்று சாஸ்திரங்கள்‌ முறையிடுகின்‌ றன. ப்‌ 


இவ்விஷயத்தை வடமொழிப்‌ புலவர்களும்‌ “ஹரிர்‌ துக்காநி பக்‌ 
தேப்யோ ஹிதபுத்த்யா கரோதிவை, சஸ்த்ரக்ஷாராக்நிகர்மாணி ஹிதபுத்த்யா யதா 
பீஷக்‌ ” என்னும்‌ சுலோகத்தினால்‌ கூறிவைத்தனர்‌. - கத்தியினாலறுத்‌ 
தல்‌ காரம்வைத்தல்‌ நெருப்பினால்‌ சூடுபோடுதல்‌ முதலான பொறுக்‌ 
கொணுத்‌ துயரப்‌ பணிகளை மருத்துவன்‌ ஹிதபுத்தியினால்‌ செய்வது 
போலவே பகவானும்‌ பக்தர்களுக்கு ஹிதபுத்தியினலேயே துக்கங்‌ 
கனை வினை விக்கிறான்‌ என்பது மேலே குறித்த சுலோகத்தின்‌ கருத்து. 


ஹிதபரத்வ விஷயமாக தத்வத்ரய ஸ்ரீஸூிக்தி விவரணம்‌ ' A 
தத்வத்ரய மென்னும்‌ ரஹஸ்யத்தில்‌ ஈச்வரப்ரகரணத்தில்‌, 
லோகாசாரியரருளிச்செய்யும்‌ அற்பு தமொழிகளையுங்காணீர்‌ ;- 


“சிலரை ஸாசிகளாகவும்‌ சிலரை துக்கிகளாகவும்‌ ஸ்ருஷ்டித்தால்‌ ஈச்வர 
னுக்கு வைஷம்யநைர்க்ருண்யங்கள்‌ வாராதோ. வென்னில்‌ ; கர்மமடியாகச்‌ 
செய்கையாலும்‌, மண்தின்ற ப்ரஜையை நாக்கிலே குறியிட்டு அஞ்சப்பண்‌ 
மாதாலைப்போலே ஹிதபரனாய்ச்‌ செய்கையாலும்‌ வாராது ” என்று. 

இந்த ஸ்ரீஸூக்திகளின்‌ ' கருத்தாவது--பகவான்‌ சேதநர்களுக்குக்‌ 
கரணகளேபரங்களைக்‌ கொடுக்கையாகிற ஸ்ருஷ்டியைச்‌ செய்யும்‌ 
போது எல்லா ஆத்மாக்களையும்‌ ஒரேவிதமாகப்‌ படைக்காமல்‌ 
சிலரை இன்பம்மிக்கவர்களாகவும்‌ சிலரைத்‌ -துன்பம்மிக்கவர்களாக 
வும்‌ படைக்கிறானே, இதனால்‌ அவ்வீச்வரன்‌ குற்றவாளனாகானே 


வென்னில்‌ ; ஆகான்‌ ; நோயை விளைக்கும்படியான மண்ணை விரும்‌" 


பித்‌ தின்ற தன்‌ குழந்தையை இனி மண்‌ தின்னாதபடி நாக்கிலே 
சூடிட்டு மண்‌ தின்ன அஞ்சும்படி பண்ணும்‌ ஹிதபரையான மாதா 
வைப்போலே இவர்கள்‌ மேன்மேலும்‌ தீய கருமங்களைச்‌ செய்ய 
அஞ்சும்படி ஹிதபரனாய்ச்‌ செய்கையாலே--என்‌ றபடி, 


௯ 


எட்டாவதுவி9--ஸர்வபூதேஷுகோ ஹித: ? 79 


| இராமபிரான்‌ பக்கலில்‌ ஹிதபரத்வ நிரூபணம்‌ 


ஆக, இவ்வளவாலும்‌, எம்பெருமான்‌ ஹிதபரனாயிருக்கும்படி. 
யும்‌ அது அடியாக அவன்‌ செய்யுமதும்‌ நிரூபிக்கப்பட்டது. இனி 
இதனை இராமபிரானிடத்திலே காட்டிய நுபவிப்போம்‌. இராமனை 
கருணையே வடிவெடுத்த காகுத்தனென்று கொண்டாடுகிறார்கள்‌. 
பிறர்‌ நோவு கண்டு ஐயோ வென்றிரங்குமவனான இராமபிரானும்‌ 
பிறர்க்குக்‌ கஷ்டங்களை விளைத்தமை காண்கிறோம்‌. அரக்கர்‌ குலங்‌ 
களுக்குத்‌ துக்கங்களை விளத்தானென்பது பற்றி இங்குச்‌ சொல்ல 
வில்லை; அந்தரங்க பக்தர்களாகக்‌ கொள்ளப்பட்டவர்களுக்குங்கூட 
கஷ்டங்களை விகாத்ததாகக்‌ காண்கிறோம்‌ ; அது கூடுமாவென்று 
பலர்க்கும்‌ சங்கை தோன்‌ றுவதுண்டு ; இதற்கு ஓரிடமே யெடுத்துக்‌ 
காட்டுகிறோம்‌. 
ஸுக்ரீவன்பால்‌ காட்டிய நிக்ரஹம்‌ 
மழைக்காலம்‌ கழிந்தவளவிலும்‌, முன்பு சொன்னபடி சுக்கிரீ 
வன்‌ சேனைகளுடன்‌ வந்திலனென்று திருவுள்ளத்தில்‌ மிக்க சீற்றங்‌ 
கொண்ட இராமபிரான்‌ இளையோனையழைத்து, சுக்ரீவனிடம்‌ 
சொல்லுமாறு கூறினவார்த்தைகள்‌ கொடுமையே வடிவெடுத்த 
வையாயிருக்கின்‌ றன. இங்குக்‌ கம்பராமாயணச்‌ செய்யுள்கள்‌ சில 
வற்றை யெடுத்துக்‌ காட்டுவோம்‌ ; ்‌ 
“ பெறலருந்‌ தீருப்பெற்‌ றுதவிப்பெருந்‌ 

திறன்‌ நினைந்திலன்‌ சீர்மையின்‌ தீர்த்தனன்‌ 

அறம்‌ மறந்தனன்‌ அன்புசிடக்கநம்‌ 

மறனறிந்திலன்‌ வாழ்வின்‌ மயங்கினான்‌ '” 
(இதன்கருத்து.) பெறுதற்கரிய அரசாட்சிச்‌ செல்வத்தைச்‌ சுக்கிரி 
வன்‌ மம்மாற்‌ பெற்றிருந்தும்‌, தனக்கு நாம்‌ செய்த அவவுபகார த்தின்‌ 
பெருமையைச்‌ சிறிதும கருதிற்றிலன்‌. சிறந்த வொழுக்கத்தினின்று 
நீங்கிவிட்ட தன்மையை நன்கு காட்டிவிட்டான்‌. நாம்‌ அவன்பக்கல்‌ 
செய்த அன்பை அவன்‌ மறந்தது கிடக்கட்டும்‌ ; நமது பலபராக்கிர 
மங்களயுமன்றோ நெஞ்சிற்கொள்ளாது மறந்துவிட்டான்‌; அரசாட்சி 
யேற்று இன்புற்று வாழும்‌ வாழ்க்கையில்‌ மயங்கிப்போயினன்‌. 

“நன்றி கொன்றுஅரு நட்பினை நாரறுத்து 

ஒன்று மெய்ம்மைசிதைத்து உரைபொய்த்துளான்‌ 

கொன்று நீக்குதல்‌ குற்றத்தின்‌ நீங்குமால்‌ 

சென்று மற்றவன்‌ சிந்தையைத்‌ தேர்குவாய்‌ ” 
இவ்வாறு தான்‌ பெற்றவுதவிக்குக்‌ கைம்மாறுசெய்யாமல்‌ அதனை 
மறந்திட்டு அருமையான நட்பையுமொழித்து யாவர்க்கும்‌ ஏற்றதான 


80 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


சத்தியத்தையுமழித்துப்‌ பேச்சுத்‌ தவறியவனைக்‌ கொன்றொழிப்ப 
தானது பழியாவமற்ற செயலேயாகும்‌ ; ஆதலால்‌ அச்சுக்கிரீவனை த்‌ 
தண்டிக்கவேண்டி நீ சென்று அவனது எண்ணத்தையறிந்து வருக. 


“ வம்பு கண்டகர்‌ விண்புக வேரறுத்து 
இம்பர்‌ நல்லறஞ்‌ செய்ய எடுந்தலீல்‌ 
கொம்பு முண்டு அருங்‌ கூற்றமுமுண்டு, உங்க 
எம்பு முண்டென்று சொல்லு நம்‌ மாணைய ” 


துஷ்ட நிக்கிரகஞ்‌. செய்து இவ்வுலகில்‌ தருமத்தை கிலைகாட்டுதற்‌ 

பொருட்டு கரம்‌ கையிலேந்திய வில்‌ வாலியோடு தொலைந்திலது 5. 

இன்னமு முள்ளது; யமதருமராசனுமுளன்‌ ; வானரவீரர்களாகிய 

உங்களையுக்‌ கொல்லவல்ல அம்பும்‌ நம்மிடமுண்டு; என்றிங்ஙனம்‌ 

நமது கட்டளையாகச்‌ சுக்கிரீவனிடம்‌ சொல்லுக. 
“ஊரு மாளும்‌ அரசும்‌ நுஞ்சுற்றமும்‌ ஸ்‌ 

நீரு மாளுதி ரென்பது நேர்ந்தநாள்‌ 

வாரும்‌ வாரலிரா மெனின்‌ வானரப்‌ 

பேரும்‌ மாளஞுமெனும்‌ பொருள்‌ பேசுவாய்‌ ” 


கிஷ்கிந்தாபுரியும்‌ குடிகளும்‌ அரசாட்சியும்‌ உங்கள்‌ உறவினமுமாக 
இவ்வுலகத்தில்‌ நெடுநாள்‌ விளங்க விருப்பமுண்டாகில்‌ உடனே புறப்‌ 
பட்டு நம்பக்கல்‌ வருக; அங்ஙனம்‌ வராமற்போனால்‌ வானரமென்கிற 
பெயரும்‌ உலகத்தில்‌ இல்லாதொழியுமென்கிற வுண்மையை நீ 
சென்று தெரிவிப்பாயாக என்று சொல்லியனுப்புகிறுர்‌ பெருமாள்‌. 


வான்மீகி ராமாயணத்திலும்‌ கிஷ்கிந்தாகாண்டத்தில்‌ முப்ப 
தாவது ஸர்க்கத்‌ $ தில்‌ இவ்விஷயம்‌ காணலாம்‌ ; இராமபிரான்‌ அங்குக்‌ ம்‌ 
கூறும்‌ வார்த்தைகளாவன--* லக்ஷ்மணா! சுக்கிரீவன்‌ நம்மால்‌ 
விரோதி தொலையப்பெற்றுத்‌ தன்னுடைய வாக்குறுதியை அடி 
யோடு மறந்து மன்மதவிகாரங்களினால்‌ காலங்கழிக்கின்‌ றனன்‌ ; இப்‌ 
போது மழைக்காலம்‌ கழிந்துவிட்ட படியால்‌ அரசர்கள்‌ படையெடுக்‌ 
குஞ்சமயமன்றோவிது ; சுக்கிரீவன்‌ செய்ந்நன்றி மறந்த காதகனாகத்‌ 
தோன்றுகின்‌ றனனே ; நீ உடனே சுக்கிரீவனிடஞ்‌ சென்று “நன்றி 
யறிவுகெட்ட பாபிஷ்டன்‌ புருஷர்களிற்‌ கடையனாவன்‌; அவன்‌ 
மாண்டபின்புகூட அவனது சரீரத்தை மாமிசந்தின்னும்‌ ஐந்துக்‌ 
களும்‌ தின்னமாட்டா' என்றுரைப்பாயாக. லக்ஷ்மணா ! மராமரங்‌ 
ளை யெய்து வாலியைக்‌ கொன்றதனால்‌ என்‌ பராக்கிரமத்தைச்‌ 
சுக்ரீவன்‌ நன்கறிந்திருந்தும்‌ அந்தோ! சிறிதும்‌ அஞ்சா திருக்கின்‌ 
னன்‌; வாலி சென்ற வழி அவனுக்கும்‌ திறந்திருக்கின்‌ ற தென்பதை 


எட்டாவதுவிஐ--ஸர்வபூகேஷுகோ ஹித :? 81 


க அவயம்‌ அய கண்டல்‌! அனை 22ல்‌ 


அவனிடம்‌ கூறுவாயாக. அவனைச்‌ சுற்றத்தோடும்‌ யமபுரமனுப்ப 
நான்‌ சித்தமாயிருத்தலைத்‌ தெரிவிப்பாயாக ” என்பனவாம்‌, 


ஸுக்ரீவ நிக்ரஹத்தில்‌ ஆக்ஷேப ஸமாதானங்கள்‌ 


இங்ஙனம்‌ கூறுதலும்‌ த்ரோஹபுத்திகொள்ளுதலும்‌' தண்‌ 
ணளியே வடிவெடுத்த இராமபிரானுக்குத்‌ தகுமா? அக்னிசாகதி 
யாகக்‌ கொள்ளப்பட்ட உயிர்கண்பனன்றோ சுக்கிரீவன்‌. அவ 
னிடத்து இவ்வளவு த்ரோஹூந்தனை கொண்ட து என்னோ? 

அன்றியும்‌, அயோத்யாகாண்டம்‌ முதல்‌ ஸர்க்கத்தில்‌ (11.) 

“குதஞ்சிதூபகாரேன க்குதேநைகேத துஷ்யநி 
ந ஸ்மரத்யபகாராலும்‌ சதமபி ஆத்மவத்தய்‌ா.?” 

என்று இராமபிரானது குணம்‌ ஆச்சரியமாகக்‌ குலாவப்பட்டுள்ளது. 
பிறர்‌ நூற்றுக்கணக்கான தீங்குகள்‌ செய்தாலும்‌ அவற்றை நெஞ்சி 
னாலும்‌ நினைப்பதில்லை யென்றும்‌, புத்திபூர்வகமாகவோ அபுத்தி 
பூர்வகமாகவோ ஒருவர்‌ மிகச்சிறிய வுதவி ஒன்று செய்தாலும்‌ அது 
கொண்டு மகிழ்ந்திடுவானென்றும்‌ புகழப்பட்டுள்ள இராமன்‌ உயிர்‌ 
நண்பனிடத்தில்‌ இப்படி த்ரோஹசிந்தனை கொண்டானென்றால்‌ இது 
பொருத்தமாக இல்லையே ! என்றெ சங்கை தோன்றும்‌. இதற்குப்‌ 
பரிஹாரமுணர்த்தும்‌ வகையாகவே “ர்வு பூதேஷு கேர ஹித:?' என்னு 
மிவ்வின தோன்றி யுள்ளது. பகவான்‌ ப்ரியஞ்செய்வதிற்போலவே 
ஹிதஞ்செய்வதிலும்‌ ஊற்றமுற்றவனாதலால்‌, கீழே விவரித்த வரலாறு 
போன்ற வரலாறுகள்‌ ஹிதவகுப்பில்‌ சேர்க்கத்தக்கவையேயாகும்‌. 

இராவணவதம்‌ ஆனபிறகு பிராட்டி அக்நிப்ர வேசம்‌ செய்வ 
தற்குறுப்பாகப்‌ பெருமாள்‌ சொன்ன கடுஞ்சொற்களும்‌ இங்ஙனமே 
ஹித வகுப்பில்‌ சேர்க்கத்தக்கவையே, 

நாரத முனிவரை நோக்கிக்‌ கேட்கும்‌ வான்மீகி முனிவர்‌ “கோ 
- ஹித:?” என்று இவ்வளவே கேளாமல்‌ 4 ஸர்வபூதேஷு கோஹித;” 
என்று கேட்டிருத்தலால்‌ ஸர்வேச்வரனுடைய தன்மையை நெஞ்சிற்‌ 
கொண்டே கேட்டதாக . நன்கு விளங்குகின்றது. ஸர்வபூதங்களிடத்‌ 
தும்‌ ஹிதபரனாயிருக்குக்‌ தன்மை பகவானுக்கே யன்றோ உள்ளது. 
நம்போல்வார்க்கு எவ்வகைக்‌ கஷ்டங்கள்‌ நேர்ந்தாலும்‌ அவை பகவத்‌ 
ஸங்கல்பத்தினாலேயே நேருகின்‌ றனவென்றும்‌, காருணிகனான பகவா 
னால்‌ அவை ஹிதபுத்தியடியாகவே விளைக்கப்படுகின்‌றன வென்றும்‌ 
உண்மையுணரும்‌ பெரியோர்‌ உணர்வர்‌. இதுபற்றியே “ஹறிர்‌ 
துக்காநி பக்தேப்யோ ஹிதபுத்த்யா கரோதி வை ” என்று சாஸ்த்ரஞ்‌ 
சொல்லிவைத்தது. ee க்‌ க்‌ தல்‌ 

௮-11 


82 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ “க: வித்வாந்‌?” என்கிற 
ஒன்பதாவது வினா இனி விவரிக்கப்படுகிறது. வித்வாம்‌ என்னுஞ்‌ 
சொல்லுக்கு *அறிந்தவர்‌' என்று பொருள்‌. எதையறிந்தவர்‌ 
என்று கேள்வி பிறக்கும்‌; எல்லாமறிந்தவர்க்கே வித்வானென்று 
பெயர்‌ வழங்கும்‌. உலகத்தில்‌ மனிதனாகப்‌ பிறந்தவன்‌ ஏதேனு 
மொன்றையோ சிலவற்றையோ அறியாமலிருக்க முடியாது; அன்ன 
வர்களையெல்லாம்‌ வித்வானென்று வழங்குவதில்லை. அனேகசாஸ்த்‌ 
ரங்களை விசேஷமாக அறிந்தவர்களையே வித்வானென்று வழங்குவர்‌. 
வான்மீகிமுனிவரின்‌ வினாக்களுக்கு மேலே விடையளிக்கின்ற நாரதர்‌, 


“ (வத வேதாங்க தத்வஜ்கு: தநுர்வேதச நிஷ்டித:, 
ஸர்வசால்த்ரார்த்த தத்‌எஜ்கு: ல்ம்ருதிமாந்‌ ப்ரதியாநவாந்‌ ?? 


என்கிறவொரு சுலோகத்தினால்‌ இராமபிரான து வித்வத்‌ தன்மையை 
விவரித்திருக்கின்றார்‌. “நான்கு வேதங்களென்ன, அவற்றுக்கு ஏற்‌ 
பட்டுள்ள ஆறு அங்கங்களென்ன இவற்றின்‌ தத்துவங்களை நன்‌ 
கறிந்தவனும்‌, தநுர்வேதத்தில்‌ நிலைபெற்றவனும்‌, ஸர்வசாஸ்திரங்‌ 
களினுடையவும்‌ உண்மைப்‌ பொருள்களையறிந்தவனும்‌, ஞாபக சக்தி 
யும்‌ ப்ரதிபா சக்தியும்‌ உடையவனாயிருப்பவன்‌ இராமபிரான்‌ ' 
என்பது இதனால்‌ தெரிவிக்கப்படுகிறது. பகவதம்சமாகையாலே 
இயற்கையாகவே ஸர்வஜ்ஞனாயிருக்கச்செய்தேயும்‌ வஸிஷ்டமுனிவர்‌ 
பக்கலிலே சிஷ்யவ்ருத்தி செய்து ஸகல வேதங்களையும்‌ மற்றுமுள்ள 
ஸகல சாஸ்த்ரங்களையும்‌ வரியடைவே ஓதியுணர்ந்தவனாதலால்‌ 
இளமையிலேயே வித்வானென்று பேர்பெற்றனன்‌. ருக்வேதம்‌ 
யஜுர்வேதம்‌ ஸாமவேதம்‌ அதர்வணவேதம்‌ என்கிற நான்கு வேதங்‌ 
களையும்‌ ஓதின துமாத்திர மன்‌ றிக்கே அவற்றின்‌ உள்ளுறை பொருள்‌ 


களையுமறிந்தவனாம்‌ இராமன்‌. சீக்ஷா வியாகரணம்‌ சந்தஸ்‌ நிருக்தம்‌ . 


ஜ்யோதிஷம்‌ கல்பம்‌என்கிற வேதாங்கங்கள்‌ :- ஆறையுமறிந்தவனாம்‌. 


இராமனது வித்வத்‌ தன்மையில்‌ தோன்‌ றுமாக்ஷேபம்‌ 
இதை நாம்‌ ஆராயும்போது ஒரு சங்கை தோன்றும்‌ ; ஸாகதாத்‌ 
நாராயணனான இராமன்‌ தான்‌ ஸகலவேதங்களினாலும்‌ பிரதிபாதிக்‌ 
கப்படுபவன்‌ என்பது விவாதமற்ற விஷயம்‌: ஆரணிய காண்டத்தில்‌ 
இராமனை விராதன்‌ தோத்திரம்‌ செய்யும்போது, 
“வேதங்க எறைசின்ற உலகெங்கும்‌ விரிந்தனவுன்‌ 
பாதங்க ளிவையென்னில்‌ படிவங்க ளெப்படியோ? 


ஒன்பத்ரவதுவினா—க: வித்வாந்‌ ? 83 


ஓதங்கோள்‌ கடலன்றி யொன்றினோ டொன்றெவ்வாப்‌ 
பூதங்கள்‌ தொறுமுறைந்தால்‌ அவையுன்னைப்‌ பொறுக்குமோ 2” 
என்கிறான்‌. மேலே கவந்தன்‌ தோத்திரம்‌ செய்யும்போ தும்‌, 


“ஆதிப்‌ பீரமனுநீ ஆதிப்‌ பரமனுநீ 
ஓதி யுறுபொருளுக்‌ கப்பாலுண்‌ டாயினுநீ, 
சோதீச்‌ ஈடர்ப்பீழம்பு நீயென்று சொல்லுக்ன்ற 
வேதமுரை செய்தால்‌ வேள்காரோ வேறுள்ளார்‌ ?” 


என்கிறான்‌. இப்படி இராமனைத்‌ தோத்திரஞ்‌ செய்பவர்கள்‌ யாவரும்‌ 
அவனை வேதவேத்யனாகவே சொல்லித்‌ துதிக்கின்றார்கள்‌. “வேத 
வேத்யே பரே பும்ஸி ஜாதே தசரதரத்மஜே” என்று ஸ்ரீராமாயணத்தனிய 
னும்‌ ப்ரஸித்தமாகவுள்ள.து. “அலும்‌ வேத்மி மஹாத்மாநம்‌ ராமம்‌ ஸத்ய 
பராக்ரமம்‌, வஸிஷ்டோபீ மஹாதேஜா யேசேமே நபஸி ஸ்தீதா:” என்று தசரத 
மன்னவனிடம்‌ சொன்ன விச்வாமிதரமுனிவனும்‌ இராமனை வேத 
வேத்யனாகவே தெரிவித்தானாயிற்று. “ வேதாலுமேதம்‌ புருஷம்‌ மஹாந்தம்‌ ” 
என்கிற புருஷஸூக்தத்தை யுட்கொண்டே “ அஹம்‌ வேத்மி மஹாத்‌ 
மாநம்‌” என்று சொல்லப்பட்டதாக வியாக்கியானம்‌ செய்கிறார்கள்‌. 
இதைப்பற்றி விரிவாக எழுதவேண்டிய அவசியமுண்டோ? ஆக, 
வேதமுதற்பொருளாய்‌ ஸகலசாஸ்த்ரஸாரப்‌ பொருளாய்‌ விளங்கு 
மிராமன்‌ வேதங்களையும்‌ சாஸ்த்ரங்களையும்‌ கற்கவேணுமோ ? அவற்‌ 
றின்‌ உண்மைப்பொருள்களை யுணர்ந்தானென்றால்‌ “ஸகல வேதங்‌ 
களுக்கும்‌ ஸகல சாஸ்தரங்களுக்கும்‌ நாமே பொருள்‌” என்று உணர்ந்‌ 
தானென்றுதானே பொருள்‌ கூறவேண்டும்‌. தன்னப்பற்றித்‌ தோன்‌ 
றிய சாஸ்திரங்களைத்‌ தானே கற்பனோ? உண்மையுணர்ந்த வஸிஷ்ட 
முனிவர்தாம்‌ கற்பிப்பரோ? என்‌ றிங்கனே சங்கைகள்‌ தோன்றும்‌. 


மேற்கூறிய ஆக்ஷேபத்திற்குப்‌ பரிஹாரம்‌ 


இவற்றுக்கு ஸமாதானம்‌ கேண்மின்‌: விஷ்ணுவும்‌ நாராயண 
னுமான பரமபுருஷனே ஸ்ரீராமனாக வந்து அவதாரம்‌ பண்ணினா 
னென்கிறவுண்மையை யாரும்‌ அபலாபம்‌ செய்ய முடியாது. இரா 
மனை ஒரு மனிதனாகவே வைத்துப்‌ பேசுகின்ற வான்மீகி முனிவரும்‌ 
சில விடங்களில்‌ இராமன்‌ விஷ்ணுவின்‌ அவதாரமே யென்பதை 
வெளியிட்டார்‌; அங்ஙனேயுள்ள ஒன்றிரண்டிடங்களை யெடுத்துக்‌ 
காட்டுகிறோம்‌. தசரதமன்னவன்‌ புத்திரகாமனாய்‌ வேள்வியியற்றும்‌ 
போது அங்கு வந்துசேர்ந்த தேவர்கள்‌ அனைவரும்‌ இராவணனது 
நலிவுகளைக்கூறி வருந்துகையில்‌, “ரதஸ்மிந்தத்தரரே விஷ்னுருபயாதோ 


84 ஸ்ர்ராமாநுஜன்‌— அபூர்வ ரர்மர்யணம்‌ 


மஹாத்யுதி:” என்று, ஸ்ரீமஹாவிஷ்ணு அவ்விடம்‌ வந்துதோன்றி அத்‌ 
தேவர்கட்கு அபயமளித்து மறைந்ததாகச்‌ சொல்லிற்று. 


ருதீர்ணஸ்ப ராவணல்ய வதார்த்திரி;; அர்த்திதே மாநுஜே லோகே ஜஜ்ஞோ வீஷ்னுல்‌ 
ஸநாதந:” என்று சொல்லிற்று. கொழுத்துத்‌ திரியுமவனான இராவ 
ணனது வதத்தை விரும்பின தேவர்களால்‌ பிரார்த்திக்கப்பட்ட > 
ஸ்ரீமஹாவிஷ்ணு மானிடவுலகில்‌ வந்து பிறந்தானென்பது இந்த 
ச்லோகத்தின்‌ கருத்து. இதெல்லாம்‌ ஒருபுறமிருக்க, 


மேல்‌ அயோத்யாகாண்டம்‌ முதல்‌ ஸர்க்கத்தில்‌: “ஸஹ தேவை 
யுத்தகாண்ட்த்தில்‌ நூற்றிருபதாம்‌ ஸர்க்கத்தில்‌ (பிராட்டி | 
அக்னிப்ரவேசம்‌ செய்யும்‌ பிரகரண த்தில்‌) ஸகல தேவர்களும்‌ இராம 
பிரானை யணுகி | 
ஈதர்த்தா ஸர்வஸ்ய லோகஸ்ய ச்ரேஷ்டோ ஜ்ஞாநவதாம்‌ வர:; 
உபேகூலே கதம்‌ ஸீதரம்‌ பதந்தீம்‌ ஹல்யவாலநே, 
கதம்‌ தேவகணச்ரேஷ்டம்‌ ஆத்மாநம்‌ நாவபுத்யலே ?” 


. என்றார்கள்‌. இராமா ! ஸர்வேச்வரனென்பதை அறியகில்லாயோ ? I 
என்றார்கள்‌. இதற்கு இராமன்‌ கூறுகின்ற விடை குறிக்கொள்ளத்‌ 
தக்கது. “ஆத்மாநம்‌ மாநுஷம்‌ மந்யே ராமம்‌ நசரதாத்மஜம்‌'” என்று 
இராமன்‌ மறுமொழி கூறியுள்ளான்‌. இது வெகு சமத்காரமான மறு 
மொழியாகும்‌. ஸத்யவாதிகளில்‌ தலைவனான இராமன்‌ “நான்‌ நாரா 
யணனல்லேன்‌' என்று சொல்லிக்‌ கொள்ளமாட்டான்‌; “நாரா 
யணன்தான்‌ நான்‌' என்று உண்மையைச்‌ சொல்லிக்கொண்டால்‌ 

ரஸபங்கமாகும்‌. இப்படி ரஸபங்கமுமாகாமல்‌ பொய்சொன்னது 

மாகாமல்‌ வெகு சாதுரியமாக அளிக்கும்விடை “ஆத்மாநம்‌ மாநுஷம்‌ ஃ 


மந்யே” என்பது. “ நான்‌ நாராயணனாயினும்‌ இப்போது ஸாமான்ய 
மானிடக்கோலம்‌ பூண்டு வந்திருக்கிறேன்‌ ' என்று தானே தன்‌ 
தன்மையை வெளியிட்டானாயிற்று, இராமன்‌. பட ட 


இப்படிப்பட்ட மநுஷ்யபாவனைக்குச்‌ சேரவே ஸ்ரீராமாயண 
கதைகள்‌ பெரும்பாலும்‌ நடைபெற்றிருக்கின்றன. அயோத்யா 
காண்டத்தில்‌ இராமன்‌ தந்தையாரிடம்‌ யுவராஜபட்டாபிஷேகத்‌ 
திற்கு. நியமனம்‌ பெற்றுச்‌ சில சடங்குகள்‌ , அனுட்டித்ததாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கன் றது. “எலு பத்ந்யா ஜீசாலாக்ஷ்யா நாராயண முபாக 
மத்‌” என்று, தானும்‌ பிராட்டியுமாக நாராயணனைத்‌ தொழுததாகச்‌ 
சொல்லிற்று. அன்றியும்‌ “மஹதே நைவதாயாஜ்யம்‌ ஜாஹாவ ஜ்வலிதே 


ஒன்பதாவதுவினு௧: வித்வாந்‌ ? 85 


அநலே ” என்று, மஹத்தான வொரு தேவதைக்கு ஹோமம்‌ பண்ணின 
தரகவும்‌ சொல்லிற்று. யுத்தகாண்டத்தில்‌ இராவணனை வதைக்கும்‌ 
பொருட்டு அகத்திய முனிவர்பக்கல்‌ ஆதித்யஹ்ருதயோபதேசம்‌ 
பெற்றதாகவும்‌ சொல்லிற்று, இப்படிப்பட்ட பல விஷயங்களைப்‌ 
பொருந்தவிட வேண்டுமானால்‌ இராமனை ஸ்ரீமந்காராயண மூர்த்தி 
யாகவே வைத்துப்‌ பொருந்தவிட முடியாதன்றோ. “ஆத்மாநம்‌ 
மாறுஷம்‌ மந்யே ராமம்‌ தசரதாத்மஜம்‌ “ என்கிற அவன்றன்னுடைய 
வாய்மொழியின்படி தசரதாத்மஜனான ஒரு மனுஷ்யனென்றே 
வைத்துப்‌ பொருந்தவிடவேண்டும்‌. இராமன்‌ வேதங்களையும்‌ வேதாங்‌ 
கங்களையும்‌ வேதாந்தங்களையும்‌ ஓதினானென்னும்‌ விஷயத்தையும்‌, 
ஸ்ரீமஹா விஷ்ணுவுக்கு ஆராதனமான யஜ்ஞங்களை நடத்தினனென்‌ 
னும்‌ விஷயத்தையும்‌ இவ்வழியானே பொருட்தவிடக்குறையில்லை. 
ஆகவே இராகவன்‌ வேதவேதாங்கங்களை யோதி விதவானென்று 
பேர்‌ பெற்றதில்‌ யாதொரு குறையுமில்லை யென்‌ ௧. 
இனி, வீத்வார்‌ என்பதற்கு மற்றொருவகையாகவும்‌ பொருள்‌ 
கூறலாம்‌. ஸர்வஜ்ஞன்‌ என்‌ றபடி. எம்பெருமானான நாராயணனுக்‌ 
குள்ள ஸர்வஜ்ஞத்வத்தைச்‌ சொன்னபடி. அவனுக்கு பகவாந்‌ என்று 
பெயர்‌. ஞானம்‌ சக்தி பலம்‌ ஐச்வரியம்‌ வீரியம்‌ தேஜஸ்‌ என்கிற ஆறு 
குணங்களுக்கு பகம்‌ என்று பெயர்‌ ; அக்குணங்களுடைமைபற்றிப்‌ 
பகவானென்கிறது. இக்குணங்களுள்‌ முதலது ஞானம்‌; அதாவது, 
“யுகபதத்சம்கை: ஸ்லைஸ்‌ ஸ்வதோவாக்ஷகார்யே 

நியமம்‌ அநியமம்‌ வா ப்ராப்ய ரங்காதீராஜ, 

கரதலவதசேலும்‌ பச்யஸீ ஸ்லப்ரகாரம்‌ 

ததவரணமமோகம்‌ ஜ்ஞாநமாம்நாஸிஷுஸ்‌ தே.” 
என்று ஸ்ரீரங்கராஜஸ்தவ உத்தரசதகத்தில்‌ பட்டர்‌ அருளிச்செய்த 
படியே ப்ரத்யக்ஷம்‌ பரோ௯ஷம்‌ என்கிற வாசியின்றிக்கே அனைத்தை 
யும்‌ கையிலங்கு நெல்லிக்கனிபோல்‌ காண வல்லவர்‌ என்றபடி. 

உபகிஷத்துக்களில்‌ பகவானுடைய வித்வத்தன்மை ஆச்சரிய 
மாகக்‌ கூறப்பட்டுள்ளது ; 
“பச்பதி அசக்ஷால்‌ ஸ ச்ருனோத்‌ அகர்ன: 

அபாணிபாதோ ஐவநோ க்ரஹீதா ” 
என்று, பகவானுக்குக்‌ கண்கிடையாது, ஆனாலும்‌ அவன்‌ காணாத 
தில்லை; அவனுக்குக்‌ காது கிடையாது, ஆனாலும்‌ அவன்‌ கேளாத 
தில்லை; அவனுக்குக்‌ கை கிடையாது, ஆனாலும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ எடுககிறான்‌ ; அவனுக்குக்‌ கால்‌ கிடையாது; ஆனாலும்‌ அவன்‌ : 


86 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


எங்கும்‌ விரைந்துசெல்கிறான்‌ என்பது மேலே குறித்த உபநிஷத்வாக்‌ 
யத்தின்‌ கருத்து. “ உள்ளுவாருள்ளிற்றெல்லா முடனிருந்தறிதி ” 
என்று திருமாலையில்‌ தொண்டரடிப்பொடி யாழ்வாரு மருளிச்செய்‌ 
கிறார்‌. “கருதரியவுயிர்க்குயிராய்க்‌ கரந்தெங்கும்‌ பரந்துறையு மொரு 
தனி நாயகமென்றால்‌ உன்பெருமைக்‌ களவாமோ ?” என்று (திருவரங்‌ 
கக்‌ கலம்பகம்‌) பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ பணித்தபடி எங்கும்‌ 
நிறைந்துறையும்‌ பரம்பொருளான பெருமான்‌ அறியாத தொன்‌ 
றுண்டோ? ்‌ 


எம்பெருமானுடைய ஸாவஜ்ஞத்வத்தின்‌ வீளக்கம்‌ 
சிலர்‌ ஏகாந்தமாகப்‌ பாவங்களைச செய்து இதை யாருமறியார்‌ 
களென்று நினைக்கிறார்கள்‌. நம்மைப்போன்ற மனிதர்கள்‌ அதை 
அறியமுடியாதேதவிர வித்வானென்று பெயர்படைத்த பகவானும்‌ 
அறியமுடியாததுண்டோ? பகவானை ஸர்வாந்தர்யாமியென்றும்‌ 
ஸர்வவ்யாபகனென்றும்‌ உள்ளபடி. யறியுமவர்கள்‌ அவன்‌ எதையும்‌ 
கைகொள்கனியாகக்‌ காண்பவனென்ற தத்துவமறிந்து புத்திபூர்வ 


மாகப்‌ பாவஞ்செய்யத்‌ துணிவதில்லை. காளிதாஸ மஹாகவி ரகுவம்்‌௪ . 


காவியத்தில்‌ இக்துமதீஸ்வயம்வரம்‌ வருணிக்குமிடத்து கார்த்தவீர்‌ 
யார்ஜுனனுடைய பெருமையை இந்துமதிக்கு அவளது தோழி 
யெடுத்துரைப்பதாக ஒரு சுலோகமுள்ள து ; “ அகார்ய சிந்தாஸமகாலமேவ 
ப்ராதுர்ப்பவந்‌ சாபதர: புரஸ்தாத்‌ ” இத்யாதி; இதன்‌ கருத்தாவது, உலகி 
லுள்ள மற்ற அரசர்களது ராஜ்யத்தில்‌ குடிமக்கள்‌ தப்புக்காரியங்கள்‌ 
செய்தால்‌ நீதி மன்றத்தில்‌ தெரிவிக்கப்பட்டு ஸாக்ஷி விசாரணை 
முதலியன நடைபெற்று மெய்‌ பொய்யாகவும்‌ பொய்‌ மெய்யாகவும்‌ 
முடிவுபெறுவதுண்டு ; இக்கார்த்தவீரியனுடைய ராஜ்யத்தில்‌ அப்படி 
யில்லை; யாரேனு மொருவன்‌ தப்புக்‌ காரியத்தை கெஞ்சால்‌ நினைத்‌ 
தாலும்‌ அப்போதே இவ்வரசன்‌ வில்லுங்‌ கையுமாய்‌ அவனெதிரே 
வந்து நின்று அவனைச்‌ சி௯திக்குமவன்‌ என்றது. அற்பனான ஓரரச 
னது பெருமையிதுவானால்‌ “யஸ்‌ ஸர்வஜ்கூஸ்‌ லர்வவித்‌; பரா அஸ்ய சக்தீர்‌ 
விவிதைவ ச்ருயதே” என்று உபநிஷத்துக்களில்‌ புகழப்பட்ட அற்புத 
மான ஞான சக்திகள்‌ வாய்க்த பகவானது பெருமையைப்‌ பற்றிச்‌ 
சொல்லவேணுமோ ? 


கஜேந்திராழ்வான்‌ முதலைதன்னா லடர்ப்புண்டபோது “பரமா 
பதமாபந்நோ மநலா அசிந்தயத்‌ ஹரிம்‌” என்னும்படி நெஞ்சால்‌ கினைத்தவள 
விலும்‌ அதே ௯ணத்தில அதையறிந்து திருநாட்டிலிருந்து அரை 
குலையத்‌ தலை குலைய வோடிவந்து காத்தருளின பெருமானது அறி 
வின்‌ கனம்‌ யாரே அறிகிற்பார்‌ ? 


ஒன்பதாவதுவிை-க: வித்வாந்‌: ? 87 


*விந்வாந்‌ வீபச்சித்‌ தோஷுஜ்ஞ:” 


“வித்வாம்‌' என்பதற்கு உலகில்‌ ஒருபொருள்‌ கூறுவதுண்டு; 
(அதாவது) -*வித்லாந்‌ விபச்சித்‌ நோஏஜ்ஞ:' என்ற அமரகோசத்தின்‌ படி 
தோஷங்ககாயறியுமவன்‌ வித்வானெனப்படுவன்‌.வித்வானாயிருந்தால்‌ 
பெரும்பாலும குணங்களை கரஹிப்பதன்றிக்கே தோஷங்களை கர 
ஹிப்பதேயுள்ளது; ஒரு பண்டித/ ஒரு நூலையியற்றி ஒரு வித்வா 
னிடம்‌ கொடுத்து இதைக்‌ கடாக்திக்கவேணு மென்றாராம்‌. அவர்‌ : 
வெகு நாழிகை அதைப்‌ பார்த்துக்கொண்டேயிருந்தாரரம்‌. “ஏதாவது 
தோஷம்‌ அகப்படுமா வென்று பார்க்கிநீரோ?' என்று பண்டிதர்‌ 
கேட்க, அதற்கு அந்த வித்வான்‌ (விடைகூறினாராம்‌) : இல்லையில்லை; 
ஏதாவது குணம்‌ அகப்படுமா வென்றுதான்‌ பார்க்கிறேன்‌ ' என்ரு 
ராம்‌. உள்ளதெல்லாம்‌ தோஷமேயொழியக்‌ குணமொன்‌ நுமில்லை 
யென்று சொன்னாராயிற்று. பெரும்பாலும்‌ வித்வான்‌௧ளுடைய 
முறை இதுவாகும்‌. இராமபிரானை வித்வானென்னும்போது இந்த 
ரீதி கொள்ளத்தக்கதன்று. இராமன்‌ லோகவிலஷூணனணன வித்வா 
வைன்‌. இவன்‌ குணஜ்ஞனான வித்வானேயொழிய தோஷஜ்ஞனான 
வித்வானல்லன்‌. இத்தன்மையை ஒரு ப்ரகரணவிசேஷத்தில்‌ 
வெளியிட்டருளினன்‌ இராகவன்‌. எங்கே யென்னில்‌ ; 


பெருமாள்‌ குற்றங்குறைகண்டு கைவிடுபவரல்லர்‌ 


விபீஷணாழ்வான்‌ “நிவேதயத மாம்‌ க்ஷ்ப்ரம்‌ விபீஷணமுபஸ்திதம்‌, ஸர்வ 
லோக சரண்யாய ராகவாய மஹாத்மநே '” என்று வானரமுதலீகளை நோக்கி 
ஓலமிட்டு அடைக்கலம்‌ புகுந்தவன்று இரண்டு பக்ஷங்கள்‌ தோன்‌ 
றின; இவன்‌ துஷ்டனாகையாலே அங்கீகரிக்கத்தக்கவனல்லன்‌ என்பது 
ஒரு பக்ஷம்‌; இது ஸுக்ரீவ மஹாராஜர்‌ முதலானாருடையது. இவன்‌ 
துஷ்டனல்லாமையாலே அங்கீகரிக்கத்தக்கவனே யென்று மற்றொரு 
பக்ஷம்‌. இது மாருதியினுடையது. இவற்றில்‌ முந்தின பக்ஷத்தைத்‌ 
தள்ளி பிந்தின பகூத்தை இராகவன்‌ ஆதரித்ததாக உலகில்‌ இராமா 
யணம்‌ கேட்பவர்களும்‌ சொல்பவர்களும்‌ நகினைத்திருக்கிறார்கள்‌. 
இப்படியன்‌ றிக்கே, பெருமாள்‌ ஸாக்ரீவாதிகளின்‌ பகூத்தோடொப்ப 
மாருதி பக்ஷத்தையும்‌ கண்டித்து மூன்றாவதாக ஒரு விலக்ஷண பக்ஷத்‌ 
தைத்‌ தாம்‌ வெளியிட்டதாக அபயப்ரதானஸாரத்தில்‌ தேசிகன்‌ அற்‌ 
புதமாக அருளிச்செய்கிறார்‌. அந்த மூன்றாவது பக்ஷம்‌ எதுவாயிருக்கு 
மென்று வித்வான்கள்‌ தம்தம்‌ உள்ளத்தில்‌ சற்று அலோசித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. விபீஷணாழ்வானைக்‌ கொள்ளலாகாதென்று ஒரு 
க்ஷம்‌ ; அவனைக்‌ கொள்ளலாமென்று மற்றொரு பக்ஷம்‌. இவ்விரண்டு 
பக்ஷங்களுக்குமேல்‌ மூன்றாவதான வொருபக்ஷம்‌ எங்ஙனே ஸம்ப 


88 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


விக்கமுடியும்‌? என்றேஒவ்வொருவரும்‌ தளும்பியிருப்பர்கள்‌.தார்க்கிக 
கேஸரியான தேசிகன்‌ அருளிச்செய்யுமழகு பாரீர்‌; விபீஷணனைக்‌ 
கொள்ளலாம்‌, கொள்ளலாகாது என்கிற இவ்வளவே இங்கு விஷய 
மன்று. கொள்ளலாம்‌ என்கிற பக்ஷத்தில்‌ எதுஹேதுவாகச்‌ சொல்‌ 
லப்படுகிறது? கொள்ளலாகாதென்கிற பக்ஷத்தில்‌ எது ஹேதுவா கச்‌ 
சொல்லப்படுகிறது? என்று பார்க்கவேணும்‌. துஷ்டனாகையாலே 
கெள்ளலாகாது என்பது முந்தின பக்ஷம்‌. யோக்யனாகையாலோ 


கொள்ளலாம்‌ என்பது பிந்தின பக்ஷம்‌. £ துஷ்டனுகையாலே கொள்ள , 


லாம்‌” என்ற வொரு பக்ஷம்‌ இவ்விரண்டிலும்‌ வேறுபட்டதாகவே 
யன்றோவுள்ளது. ,துஷ்டனாகையாலே கொள்ளலாகாது என்கிற 
ஸாக்ரிவாதிபக்ஷத்தையும்‌ தள்ளி, யோக்யனாகையாலே கொள்ள 
வேணுமென்கிற மாருதி பக்ஷத்தையும்‌ தள்ளி துஷ்டனாகையாலே 
கொள்ளவேணும்‌ என்று பெருமாள்‌ மூன்றாவது பக்ஷம்‌ காட்டி. 
நாட்டினதாக தேசிகன்‌ திருவுள்ளம்‌ பற்றுகிறார்‌. ஸ்ரீராமாயண த்தில்‌ 
இந்த ப்ரகரணத்தில்‌ “தோஷோ யத்யடீ தல்ய ஸ்யாத்‌ ஸதாம்‌ ஏததகர்ஹிதம்‌ ” 
என்றுள்ள ச்லோகமே இதற்கு நிதானம்‌.  தோஷமிருந்தாலென்ன? 
அது இடக்கட்டும்‌' என்று சொல்லுவதாக ச்லோகத்தின்‌. பொருள்‌ 
தோன்றும்‌; தேசிகன்‌ * யத்யபி' என்பதை வெறும்‌ வாக்யாலங்கார 
மாகத்‌ தள்ளிவிட்டு “தோஷ: தஸ்ய ஸ்யாத்‌ -தோஷம்‌ அவனுக்கு 
இருக்கவேணும்‌ ; என்பதாகப்‌ பொருள்‌ காட்டியருளுகிறார்‌. தோஷ 
மில்லாதவனைக்‌ கைக்கொண்டால்‌ நமது கருணைக்கு என்ன மதிப்பு? 
என்பது இராகவன்‌ திறாவுள்ளமாம்‌, உலகர்கள்‌ கைவீடுவதற்காக 
தோஷம்‌ காண்பர்கள்‌ ; இராகவன்‌ கைக்கொள்வதற்காக தோஷம்‌ 
காண்பன்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. ஆகவே அமரகோசத்தில்‌ சொன்ன 
படி 'தோஷல்கு: வித்லாந்‌' என்கிற வித்வத்தன்மையும்‌ இராமனிட த்தே 
யுண்டு என்னலாம்‌. 

ஈகுன்றனைய குற்றஞ்‌ செயினுஞ்‌ குணங்கொள்ளும்‌ ' என்ற 
பொய்கையாழ்வார்‌ பாசுர த்தின்படி குணங்கொள்ளு மியல்வினனான 
இராமன்‌ குற்றங்களை நெஞ்சிற்கொள்ளான்‌ என்பது முண்டு; வாத்‌ 
ஸல்ய குணத்திற்கு நிதியான இராமன்‌ தோஷங்களையே பற்றாசாகக்‌ 
கொண்டு கைக்கொள்வன்‌ என்பதுமுண்டு. ஆக இவ்விஷயங்களெல்‌ 
லாம்‌ “க: வித்லாந்‌??” என்கிற கேள்வியில்‌ அடங்கியுள்ளன வென்‌ 
றுணர்க, ப க தல ie து 


பத்தாவதுவினு௧: ஸமர்த்த:? 89 


10. க: ஸமர்த்த: ? 


வால்மீகி நாரதஸம்வாதத்தில்‌ “க: எமர்த்த:?' என்கிற பத்தா 
வது வினா விவரிக்கப்படுகிறது, *வித்வாந்‌ க: ” என்கிற வினாவுக்கு 
அடுத்தபடியாக “க: ஸமர்த்த?' என்கிற இவ்வினதோன்றியுள்ள து. 
ஒருவன்‌ வித்வானாயிருந்தால்‌ அவன்‌ ஸமர்த்தனாயிருக்கத்‌ தக்கவனே 
யன்றோ ? அஸமரத்தனாயிருப்பவன்‌ வித்வானென்னத்தகுவனோ? தக 
மாட்டானே. ஆகவே, தனித்தனி இந்த வினாக்கள்‌ எதற்காகத்‌ 
தோன்றினவென்று ஆராயுமளவில்‌ வித்வத்தென்பது தனிப்பட்டது, 
ஸாமர்த்தியமென்பது தனிப்பட்டது என்றும்‌, வித்வானாயிருப்பவர்‌ 
கள்‌ யாவரும்‌ ஸமர்த்தர்களாயிருக்கமாட்டார்களென்றும்‌ தெரிந்து 
கொள்ள ப்ராப்தமாகும்‌. இதைப்பற்றி லெளகிக கதையொன்று 
நினைவுக்கு வருகின்றது; அதைத்‌ தெரிவிக்கிறோம்‌. கேண்மின்‌ ; 


ஆசார்ய சஷ்யர்களின்‌ ஹாஸ்ய கதையொன்று 


மிகச்‌ சிறந்த வித்வானொருவர்‌, அசார்யபீடம்‌ வஹிப்பவர்‌, 
ஆஸ்தானவித்வான்‌ கள்‌ நால்வருடன்‌ சிஷ்ய யாத்திரை புறப்பட்டார்‌. 
கல்கத்தா மகாககரம்‌ சென்று சேர்ந்து அவ்வூரில்‌ தம்முடைய சிஷ்யர்‌ 
களில்‌ தலைவனான ஒரு ஸேட்டுக்குத்‌ தம்முடைய வரவைத்‌ தெரிவிக்க 
வேண்டி முதல்வரான ஆஸ்தான வித்வான்‌ அவணிடமனுப்பினார்‌. 
அவர்‌ வந்து ஸேட்டைக்‌ கண்டவுடனே ஒன்றும்‌ பேசத்‌ தோன்றாமல்‌, 
திகைத்து நின்றார்‌ ; ஏனென்றால்‌ அந்த ஸேட்டு மிகவும்‌ ஸ்தூ.லகாயர்‌. 
அங்கிருக்கிற வாசற்படிவழியாக அந்த ஸேட்‌ போக்குவரத்து செய்ய 
முடியாதென்று அவருடைய எண்ணம்‌. ஆகவே இவன்‌ எப்படி இந்த 
பங்களாவினுள்ளே வந்து சேர்ந்தானென்கிற விசாரம்‌ அந்த 
வித்வான்‌ மனத்தில்‌ தோன்றிவிட்டது. அதனால்‌ ஒன்றும்‌ வாய்திற 
வாமல்‌ திகைத்துகின்றார்‌. அது கண்ட ஸேட்டு “நீர்‌ யார்‌ ? எதற்காக 
வந்தீர்‌ ? ஏன்‌ நிற்கிறீர்‌ ' என்று கேட்க, அதற்கு வித்வான்‌ : ஸேட்ஜீ ! 
அதைப்பற்றிப்‌ பிறகு பேசுகிறேன்‌ ; என்னுடைய பெரியஸந்தே 
ஹத்தை நீ முதலில்‌ தீர்க்கவேணும்‌ ; இந்த பங்களா கட்டினபிறகு நீ 
இதனுள்ளே புகுந்திருக்க முடியாது; முன்னாடியே உன்னை உள்ளே 
உட்காரவைத்து இது கட்டியிருக்கவேணடும்‌ என்று நினைக்கிறேன்‌. 
இப்படித்‌ தானா? வேறுவிதமா ? சொல்லாய்‌ சீமானே !' என்றார்‌. இது 
கேட்டவுடனே ஸேட்டுக்குக்‌ கோபம்‌ உண்டாயிற்று. ஏதோ சிறிது 
பருத்திருக்கிறோமென்று நம்மை இப்படி பரிஹாஸம்‌ செய்கிறானே 
யிவன்‌ ! என்று சீறி “இந்த பிராமணனை ஒரு அறையில்‌ அடையுங்‌ . 
கள்‌ ' என்று கட்டளையிட்டான்‌. அப்படியே வித்வான்‌ அடைபட்டுக்‌ 
இடக்க. ஆசாரியர்‌ வெகுகாழிகை எதிர்பார்த்தும்‌, சென்ற வித்வான்‌ 
வரக்காணாமல்‌ இரண்டாவது ஆஸ்தான வித்வானை ஸேட்டிடம்‌ போக 

௮-- 12 


90 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


விட்டார்‌. அவர்‌ வந்து வாசலிலேயே செய்தி விசாரித்து நடந்ததைத்‌ 
தெரிந்துகொண்டு ஸேட்டிடம்‌ சென்று, : ஸேட்ஜீ ! எங்களில்‌ ஒருவன்‌ 
இங்குவந்து ஏதோ தவறான கேள்வி கேட்டதாகத்‌ தெரிகிறது. அவன்‌ 
முழுமூடன்‌; ஏதோ வொருவிதமாக இந்த பங்களாவுக்குள்‌ நீ புகுக்‌ 
தாய்விட்டது ; அதைப்பற்றி இப்போது ஏன்‌ விசாரம்‌? நாளைக்கு நீ 
மரணமடைந்துவிட்டால்‌ உன்னை எவ்வழியாலே வெளிப்படுத்துவது 
என்கிற விசாரமன்றோ இப்போது செய்யத்தக்கது; அதை விட்டு 
“எப்படி உள்ளே புகுந்தாய்‌ ?' என்கிற வீண்‌ விசாரத்தை அந்த 
மூடன்‌ ஏதுக்குச்‌ செய்தான்‌ ?' என்றார்‌. அது கேட்ட ஸேட்டு அள 
விறந்த கோபங்கொண்டு அவரையும்‌ உள்ளேயடைக்க உத்தரவிட்‌ 
டான்‌. அவரும்‌ அடைபட்டுக்‌ கிடக்க, ஆசாரியர்‌ நெடுநேரம்‌ எதிர்‌ 
பார்த்துவிட்டு மூன்றா மாஸ்தான வித்வானை ஸேட்டிடம்‌ போக 
விட்டார்‌. 


இவர்‌ வந்து வாசலிலேயே, முன்வந்த இருவருடையவும்‌ செய்‌ 
தியை விசாரித்தறிந்து ஸேட்டிடம்‌ வந்து, :ஸேட்ஜீ! எங்களில்‌ 
இருவர்‌ இவ்விடம்‌ வந்து மிக மூடத்தனமான பேச்சுக்களைப்‌ பேசின 
தாகக்‌ கேட்டு மிக வருந்துகிறேன்‌ ; நீ மரணமடைந்தொழிந்தபிறகு 
எப்படி உன்னை வெளியிற்கொண்டுபோவதென்கிறவிசாரம்‌ ஏதுக்கு? 
சுவர்களை ஜாடாக இடித்துவிட்டு எளிதில்‌ கொண்டுபோகத்‌ தடை 
யென்ன ? ஏதுக்கு வீண்விசாரம்‌ கொண்டார்‌ எங்கள்‌ வித்வான்‌ 2 
அந்த மஹா மூடர்களை விட்டுத்தொலை ' என்றார்‌. அதுகேட்ட ஸேட்டு 
இன்னமும்‌ கோபம்‌ பொங்கி அவரையும்‌ உள்ளேயடைக்க உத்தர 
விட்டான்‌. அவரும்‌ அடைபட்டுக்கிடக்க, வெகுநாழிகை பொறுத்து 
ஆசாரியரால்‌ அனுப்பப்பட்ட நான்காம்‌ விதீவான்‌ ஓடிவந்து முன்னே 
வந்த மூவருடையவும்‌ செய்திகளை வாசலிலேயே விசாரித்தறிந்து 
கொண்டு ஸேட்டிடம்‌ வந்து, “ஸேட்ஜீ! எல்லா விஷயங்களையும்‌ 
கேள்விப்பட்டேன்‌ ; என்ன அநியாயமான வார்த்தைகள்‌ ! இந்த 
பங்களா எவ்வளவு மநோஹரமாயிருக்கிற து! இதை யிடி த்து உன்னை 
வெளிப்படுத்‌ துவதென்பது ஐயோ, என்ன பேச்சு ! எதற்காக இடிக்க 
வேண்டும்‌? நீ மாண்டபிறகு உன்னைக்‌ கத்தியினால்‌ சதைசதையாக 
அறுத்தால்‌ ஒரு புட்டுக்கூடையில்‌ வெளியேற்றமுடியாதா? ஒரு 
கூடையில்‌ முடியாதென்றால்‌ நாலைந்து கூடைதான்‌ ஆகட்டுமே ; 
காலைந்துகிமிஷத்தில்‌ அநாயாஸமாக வெளியேற்றக்‌ கூடியதாயிருக்க, 
சுவர்களையிடிப்பதும்‌ வாசற்காலைப்‌ பேர்ப்பதுமான ஆலோசனைகள்‌ 
என்ன அகியாயம்‌ ! என்றார்‌. 

ஸேட்டுக்குக்‌ கோபம்‌ தாங்கமுடியவில்லை. நால்வர்க்கும்‌ 
கொடுந்தொழில்‌ புரியக்‌ கட்டளையிட்டான்‌. இப்படி நால்வரும்‌ 
சென்று திரும்பிவராமற்‌ போகவே ஆசாரியர்‌ நேராக ஓடிவந்து 


பத்தாவதுவினு௧: ஸமர்த்த: ? 91 


நால்வர்‌ செய்தியையும்‌ விசாரித்தறிந்து ! இடுக்கிட்டு ஸேட்டிடம்‌ ஓடி. 
வந்து; £ அப்பா ! லெளகிகமொன்று மறியாத மூடர்களின்‌ பேச்சைப்‌ 
பொருள்படுத்தலாமா நீ? உன்னைச்‌ சதைசதையாக அறுத்துக்‌ கூடை 
யில்‌ வெளியேற்றுவதென்பது எவ்வளவு அநீதியான பேச்சு ; காதால்‌ 
கேட்க முடியவில்லையே ; நீ மாண்டொழிந்த பிறகு இந்த பங்களா 
தான்‌ ஏதுக்கு? சுவரை யிடிப்பதும்‌ வாசலைப்‌ பெயர்ப்பதும்‌ ஏதுக்கு? 
இந்த பங்களாவோடே உன்னைப்‌ பொசுக்கிவிடமுடியாதா? பிறகு 
இந்த பங்களாவை ஆளத்தக்கவன்‌ யாவனுளன்‌ 2 என்று வாயோயா 
மல்‌ ஏதேதோ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. ஸேட்டுக்கு இன்னது 
செய்வதென்று தோன்றவில்லை. அதுகிடக்க, - 


இந்த ஐந்து வித்வான்‌ களும்‌ தர்க்கவியாகரணமீமாம்ஸைகளில்‌ 
நிகரற்ற வித்வான்‌௧ளே. இவர்களுடைய ஸாமர்த்தியமோ இப்படிப்‌ 
பட்டதாயிருக்கின்றது. இக்கதை போன்ற பல கதைகளுள்ளன. 
இவற்றால்‌, வித்வத்துக்கும்‌ ஸாமர்த்தியத்திற்கும்‌ ஸம்பந்தமில்லை 
யென்பதே பெறப்படும்‌. ஆகவே, இராமபிரானுடைய ஸாமர்த்தி 
யத்தைத்‌ தனிப்பட அநுபவிக்கவேண்டியே “க: ஸமர்த்த:?' என்னும்‌ 
வினா எழுந்தது. இனி இராமபிரானுடைய ஸாமர்த்தியத்தைச்‌ சிறிது 
அதநுபவிப்போம்‌. 


இராமனிடத்தில்‌ அஸாமர்த்திய சங்கை 


இராமன்‌ செய்திருக்கின்‌ ற காரியங்களுள்‌ சிலவற்றை மேலெழ 
நோக்குங்கால்‌ : இவன்‌ அஸமர்த்தனே ' என்று நினைக்கநேரும்‌. உட்‌ 
புகுந்து ஆராய்ம்தவாறே * இவனின்‌ மிக்க ஸமர்த்தனில்லை ' என்று 
அறுதியிடலாகும்‌. இராமன்‌ செய்த காரியங்களுள்‌ சிலவற்றை 
ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு விமர்சிப்போம்‌. ஸாக்ரீவமஹா 
ராஜனோடு நட்புக்கொண்டு வாலியை வதைத்தானென்பது ஒரு 
காரியம்‌. ஸாுக்ரீவனை ராவணஸம்ஹாரத்திற்குத்‌ துணையாகக்‌ 
கொண்டா னென்றும்‌ சொல்லப்படுகிறது, உண்மையில்‌ வாலி மிகச்‌ 
சிறந்த பெருவீரன்‌. இராவணனைத்‌ தன்‌ வாலினால்‌ சுற்றிக்‌ கக்ஷத்‌ 
தில்‌ இறுக்கிக்கொண்டு கடலோதங்கள்‌ திரிந்து கிட்கிந்தையில்‌ வந்து 
உதறின வாலியின்‌ வீரம்‌ விசேஷித்துச்‌ சொல்லத்தக்கதோ? அப்‌ 
படிப்பட்ட பெருமிடுக்கனான வாலியைத்‌ துணைகொண்டால்‌ இராவ 
ணன அவலீலையாகக்‌ கொன்றொழிக்கலாம்‌. இதுதான்‌ ஸமர்ததன்‌ 
செய்யக்கூடிய காரியம்‌. இதைவிட்டு வாலியை வதைத்தும்‌, அவ 
னிடம்‌ அஞ்சி யொளித்திருந்த ஸுக்ரீவனைத்‌ துணைகொண்டும்‌ 
போந்தது அஸமர்த்த கருதயமல்லவா? என்று ஸாமானியமாகப்‌ 
பலர்‌ பேசிவிடுவதுண்டு. இங்கு விவேகிகள்‌ ஆராயவேண்டியது ,-- 


92 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


மேற்கூறிய சங்கைக்குப்‌ பரிஹாரம்‌ 


இராவண ஸம்ஹாரஞ்செய்ய உண்மையில்‌ இராமனுக்குத்‌ 
துணைவேண்டுமா ? துணை வேண்டியா ஸாக்ரீவனைப்‌ பரிக்ரஹித்தது? 
என்று விமர்சிக்கவேண்டும்‌. சரித்திரங்களைப்‌ பார்க்கும்போது, 
இராவணன்‌ ஆயிரந்தோள்வீரன கார்த்தவீரியனிடத்தில்‌ பங்கப்‌ 
பட்டவன்‌ ; அவன்றானும்‌ *கோக்குல மன்னரை மூவெழுகால்‌ ஒரு கூர்‌ 
மழுவால்‌ போக்கியதேவனென்றும்‌, *வென்றி மாமழுவேந்திமுன்‌ 
மண்மிசை மன்னரை மூவெழுகாற்‌ கொன்ற தேவனென்றும்‌,” மழு 
வினாலவனியரசை மூவெழுகால்‌ மணிமுடி பொடி. படுத்து உதிரக்‌ 
குழுவுவார்‌ புனலுள்குளித்து வெங்கோபம்‌ தவிர்ந்தவனென்றும்‌ 
புகழப்பட்ட பரசுராமனிடத்தில்‌ பங்கப்பட்டவன்‌ ; அப்பரசுராமன்றா 
னும்‌ *என்‌ வில்வலி கண்டுபோ வென்றெதிர்வந்து தன்வில்லினோடும்‌ 
தவத்தை யெதிர்வாங்கப்பெற்று இராமனிடத்துப்‌ பங்கப்பட்டவன்‌ 
என்பதை நன்கறிகின்றோம்‌; இப்படிப்பட்ட மஹாவீரஸார்வபெளம 
னன இராமன்‌ *பொல்லாவரக்கனைக்‌ கிள்ளிக்களைந்தானென்று 
ஆண்டாளருளிச்செய்‌ தபடிக்கும்‌; சதுரமாமதிள்‌ சூழிலங்கைக்‌ கிறை 
வன்‌ தலைபத்துதிரவோட்டி ஒர்வெங்கணையுய்த்தவன்‌* என்று திருப்‌ 
பாணாழ்வார்‌ பணித்தபடிக்குஞ்‌ சேர இராவணனை அவலீலையாக 
 முடிக்கவல்ல்வனென்பது ஐயப்பாடற்றதொன்றாம்‌. இப்பெருவீரன்‌ 
ஸாக்ரீவனைத்‌ துணை கொண்டானென்பது அஸம்பாவிதம்‌. “தீன 
பந்து” என்றும்‌ “ தீனதயாளு ” என்றும்‌ முறையிடப்படுகிற தனது 
பெருங்குணத்தை உலகில்‌ வீள்க்கிக்‌ காட்டவேண்டியே இராமன்‌ 
ஸாுக்ரீவனைப்‌ பரிக்ரஹித்தது. பெருமாள்‌ திருமொழியில்‌ “ இளைய 
வர்கட்கு அருளுடையாய்‌ இராகவனே.” என்று குலசேகராழ்வார்‌ 
விளித்ததும்‌ இதனை வற்புறுத்தும்‌. மூத்தவனான வாலியை வதைத்து 
இளய தம்பியான ஸாக்ரீவனுக்கு அருள்‌ புரிந்தவனே ! மூத்தவனான 
இராவணனை வதைத்து இளைய தம்பியான விபீஷணாழ்வானுக்கருள்‌ 


புரிந்தவனே ! என்பது மாத்திரம்‌ இதற்குப்‌ பொருளன்று. இளையவர்‌ ்‌ 


கள்‌ என்பதற்கு இளைத்தவர்கள்‌ என்பதும்‌ பொருள்‌ ; வலிமையற்ற 
தீனர்கள்‌ என்றபடி. அன்னவர்கட்கு அருள்செய்வதே. பெருமா 
ளுடைய இயல்பாதலால்‌ இதற்குப்‌ பொருத்தமாக ஸாக்ரீவனப்‌ 
பரிக்ரஹித்‌ தபடியேயொழிய ராவணவதத்திற்குத்‌ தணைகொண்ட 
தாக நெஞ்சாலும்‌ நினைக்கத்‌ தகுதியில்லை. *கலையுங்‌ கரியும்‌ பரி 
மாவும்‌ திரியுங்‌ கானங்கடந்துபோய்ச்‌ சிலையுங்கணையும்‌ துணையாகச்‌ சென்‌ 
நன்‌ வென்றிச்‌ செருக்களத்து” என்று திருமங்கையாழ்வாரருளிச்‌ 
செய்தபடி இராமனுக்குத்‌ தனது சிலையும்‌ கணையும்‌ துணையே யல்லது 
வேறெதுவும்‌ .துணையன்று. ஆழ்ந்து ஆராயுங்கால்‌ அந்தச்‌ சிலையும்‌ 
தணையுஈ கூடத்‌ துணேயல்ல. விபீஷண பரிக்ரஹப்ர கரணத்தில்‌ *“அங்‌ 


பத்தாவதுவீனா௧: ஸமர்த்த: ? 93 


ருல்யக்ரேண தாந்‌ ஹந்யாம்‌ இச்சந்‌ ஹரகணேச்வர'* என்று ஸாக்ரீவனையே 
நோக்கிப்‌ பெருமாள்‌ பணித்தபடி ஸங்கல்பமொன்றுதான்‌ அவற்கு 
உற்றதுணை. இராவணனை வதைக்க இராமன்‌ அபரிமிதமானசிரமங்‌ 
கள்‌ பட்டதாகக்‌ கதை காண்பதெல்லாம்‌ எதற்காக வென்பதைக்‌ 
கழே “க: வீர்யலாத்‌?” என்னும்‌ இரண்டாவது வினாவை விவரிக்கு 
மிடத்து விளக்கியுள்ளோம்‌. ஆக, ஸாக்ரிவனப்‌ பரிக்ரஹித்தது 
அஸமர்த்த க்ருத்யமன்‌ றென்பது தெற்றென விளங்கிற்று. 


வாலியை வதைத்தது ஸாக்ரீவனது வேண்டுகோளுக்காக 
வென்று கதைப்போக்கால்‌ அறியக்கிடடததாயினும்‌ உண்மை 
அங்ஙனமல்ல. “விநாசாய ச நுஷ்க்ருதாம்‌ ” என்று கீதையிற்கூறியபடி 
துஷ்டர்களை வதைக்க அவதரித்த பெருமாளுக்கு இது இயல்பாக 
அமைந்ததேயன்றி வேறன்று. இதைப்பற்றி மற்றோரிடத்து 
விவரிப்போம்‌. 
' ஸமுத்ர சரணுகதியில்‌ தோன்றும்‌ சங்கை 

இனி, இராமனது மற்றொரு காரியத்தை யெடுத்துக்கொள்‌ 
வோம்‌. கடலைக்‌ கடந்து இலங்கை செல்ல வேண்டின போது கடலர 
சனை நோக்கிச்‌ சரணாகதி செய்ததாகக்‌ கதை காண்கிறோம்‌. உலகில்‌ 
சரணாகதி செய்வதென்பது அஸமர்த்தன்‌ செய்யுங்‌ காரியமேயன்றி, 
ஸமர்த்தன்‌ செய்யுங்‌ காரியமன்றென்பது வியாக்கியானிக்கவேண்‌ 
டாத விஷயம்‌. *“நிசாஸ்‌ திஸ்ர: அதிரக்ரமு:* என்று வான்மீகி முனிவர்‌ 
கூறியபடி மூன்றுநாள்‌ தரைக்கிடை கிடந்த பின்பும்‌ கடலரசன்‌ முகங்‌ 
காட்டாதேயிருக்க, “க்ரேதமாஹாரயத்‌ தீவ்ரம்‌* என்றபடி சீற்றத்தை வர 
வழைத்துக்கொண்ட இராமன்‌ இனையோனை நோக்கி வில்லையும்‌ 
கொடிய அம்புகளையுங்‌ கொண்டுவருமாறு கட்டனையிடுங்கால்‌ “அல 
மர்த்தம்‌ விஜாநாதீ மாமயம்‌ மகராலய:* என்று தன்‌ திருவாக்கினாலேயே 
சொல்லியிருப்பது காணலாம்‌. “இளையா! இக்கடல்‌ தன்னை ஒரு 
மீன்படுகுட்டமாக நினையாதே என்னை அஸமர்த்தனாக நினத்து 
விட்டது” என்கிறார்‌ பெருமாள்‌. உண்மையில்‌ அஸமர்த்தன்‌ செய்யக்‌ 
கூடிய காரியத்தை [சரணாகதியை]த்‌ தான்‌ செய்துவிட்டு இங்ஙனே 
சொல்லத்தகுமாவென்று பார்க்கவேணும்‌. சரணாகதிசெய்ததேன்‌ 2 
என்பதைப்பற்றிப்‌ பிறகு விமர்சிப்போம்‌. அஸமர்த்தபுருஷன்‌ 
செய்யுங்காரியத்தைச்‌ செய்தானென்பது கொண்டு இராமனை அஸ 
மர்த்தனென்னத்‌ தட்டென்‌ ? என்பர்‌, 

பெருமாள்‌ ஸமுந்ரராஜனிடம்‌ காட்டிய ஸமர்த்தியம்‌ 


உண்மையில்‌ இராமன்‌ பரமஸமர்த்தனேயல்‌ஃ து அஸமர்த்த 
னல்லன்‌ என்பது அங்கே அடுத்த கதையினால்‌ நன்கு விளங்கும்‌. 


94 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


அம்புதொடுக்கப்‌ புக்கவாறே கடலரசன்‌ அஞ்சி நடுங்கியோடிவந்து 
நின்றதும்‌ அவனுடைய வேண்டுகோளுக்‌ இரங்கிப்‌ பலகாத வழிக்கப்‌ 
பாலிருந்த அவனது சத்துருக்கள்‌ நொடிப்பொழுதில்‌ வென்று வரு 
மாறு அம்புக்குக்‌ கட்டளையிட்டு அப்படியே நடத்திவைத்ததும்‌ காணு 
மிடத்துப்‌ பெருமாளுடைய ஒப்புயர்வற்ற ஸாமர்த்தியம்‌ எளிதிற்‌ 
புலலுகுமே. ஆனால்‌ அஸமர்த்த்கார்யமான சரணாகதியை இராமன்‌ 
என்‌ செய்தனன்‌ ? என்றெ வினாவுக்கு விடையிறுக்க வேண்டுவது 
அவசியமாகிறது. கேண்மின்‌. 


. ஸமுத்ர சரணுகதியின்‌ மருமம்‌ 
பெருமாள்‌ திருவவதாரஞ்‌ செய்தது தன்னுடைய ஒப்பில்‌ பல்‌ 
குணங்களை வெளியிடுதற்கே யன்றி மற்றொன்றுக்காக அன்றென்‌ 
பது பரமார்த்தமாதலால்‌ மிகச்‌ சிறந்த வொரு திருக்குணத்தை 
வெளியிடுவதா கவே இச்‌ சரணாகதி அமைந்தது. இராமன்‌ கடலரச 
னைச்‌ சரணாகதி செய்ததான இச்‌ செயல்‌ எங்ஙனம்‌ வந்து புகுந்த 
தென்பதைச்‌ சிறிது ஆராயவேணும்‌. பெருமாள்‌ கடற்கரை வந்து 
சேர்ந்தபோதே கடலைக்‌ கடப்பது எங்ஙனம்‌? என்கிற விசாரணை 
யெழுந்தது. அப்போது விபீஷணாழ்வான்வந்துசேர்வது முதலிய 
சில கதைகளில்‌ அந்த விசாரம்‌ மறைந்திருந்து விபீஷண பரிக்‌ 
ரஹம்‌ தலைக்கட்டினபின்பு மீண்டும்‌ அந்த விசாரமெழுந்தது. அப்‌ 
போது பெருமாள “இவ்விஷயத்தில்‌ நமக்கொன்றும்‌ தெரியாது! 
விபீஜணனைக்‌ கேட்பது; அவன்‌ என்ன வுபாயம்‌ தெரிவிக்கிரானோ 
அதுதான்‌ கைக்கொள்ளத்‌ தக்கது” என்று பணிக்க, கடல்கடக்கு 
முபாயஞ்சொல்லும்‌ பொறுப்பு விபீஷணனுடையதாயிற்று. அவன்‌ 
ஆலோசித்து *ஸமுந்ரம்‌ ராகவோ ராஜா சரணம்‌ கந்துமர்ஹதி* [பெருமாள்‌ 
கடலைச்‌ சரணம்‌ புகவேண்டும்‌ ] என்றான்‌. அது கேட்டுப்‌ பெருமாள்‌ 
“எனக்கும்‌ இவ்வுபாயமே ருசிக்கின்றது' என்று சொல்லி உடனே 

சரணாகதியிலழிந்தார்‌--என்று கதை காண்கிழோம்‌. 


ங்கு, வி. ஷணனைக்‌ கேட்குமாறு சொல்லக்‌ காரணமென்ன? 
தன்னைவிட விபீஷணன்‌ மேதாவியென்று திருவுள்ளமா ? பிறரைக்‌ 
கேட்டுச்‌ செய்யவேணுமென்று கருத்தாகில்‌, ஜாம்பவான்‌ திருவடி 
போல்வாரான மஹா மேதாவிகள்‌ இல்லையா? அவர்களைக்‌ கேட்க 
லாமே. அவர்களையும்விட்டு விமீஷணனைக்‌ கேட்கக்‌ கூறினது ஏன்‌ 2? 
அந்த விபீஷணன்‌ தானும்‌ பெருமாளுடைய பெருமையை உள்ளபடி 
யறிந்தவனாயிற்றே, பெருமாளைத்‌ தான்‌ சரணம்‌ புக்கபோது “ஸர்வ 


லோக சரண்யாய ராகவாய மஹாத்ம£ ” என்று சொல்லியிருக்கின்றானே. 


ஸர்வலோக சரண்யரென்று தான்‌ நன்கறிந்த பெருமாளையா -உவர்க்‌ 
குழியைநோக்கிச்‌ சரணாகதி செய்யச்‌ சொல்லுவது? இவை அ௮ஸந்‌ 


| 


பத்தாவதுவிை-க: ஸமர்த்த: ? 95 


தர்ப்பமாக விழுந்திருக்கின்‌றனவேயென்று சங்கிக்க நேரும்‌. இவ்‌ 


விடத்து மருமங்கள்‌ கேண்மின்‌. 


ஜாம்பவான்‌ அனுமான்‌ முதலான மஹாமேதாவிகள்‌-— பழைய 
பக்தர்கள்‌ இருந்தாலும்‌, (தத்வத்ரயம்‌. 151) “ அன்‌ நீன்ற கன்றுக்‌ 
குத்‌ தாயிரஙகி முன்னணைக்‌ கன்றையும்‌ புல்லிட வந்தவர்களையும்‌ 
கொம்பிலும்‌ குளம்பிலும்‌ ஏற்குமாபோலே பெரிய பிராட்டியாரையும்‌ 
ஸ$ூரிகளையும்விட்டு ஸ்நேஹித்துக்கொண்டுபோரும்‌ ” என்று பிள்‌ கா 
லோகாசார்யர்‌ அருளிச்செய்த கணக்கிலே, அன்று புதிதாக வந்து 
பணிந்த அடியான்‌ பக்கலிலே விசேஷித்த அன்புகாட்டுவதே பெருமா 
ளுடைய இயல்பாகும்‌ பிராட்டி இராவணனைக்‌ குறித்து உபதேசஞ்‌ 
செய்யுமிடத்து “விதீதஸ்‌ ஸஹி தர்மஜ்ஞர்‌ சரனாகத எத்லல: ” என்று சரணா 
கத வாத்ஸல்யத்தையே பெருமாள்‌ பக்கலில்‌ தான்‌ நிலையிட்ட குண 
மாகக்‌ கூறினள்‌. அக்‌ குணத்தை இராவணனிடத்தே காட்ட ஆசைப்‌ 
பட்டிருந்த பெருமாள்‌ அது பெறாவிட்டாலும்‌ அவன்‌ பின்னே பிறந்த 
விபீஷணனிடத்தாகிலும்‌ அதனைக்‌ காட்டாவிடில்‌ தரிப்பு அரிதாகு 
மன்றோ. வாத்ஸல்யமென்பது இதுதானே (வத்ஸம்‌_— கன்று.) 
கன்றினிடத்துத்‌ தாய்ப்பசு காட்டுமன்பேயன்றோ வாத்ஸல்யமெனப்‌ 
படுவது. முன்னணேக்‌ கன்றுகளாகிய அனுமான்‌ ஜாம்பவான்‌ முத 
லாரரைத்தள்ளி அன்றீன்ற கன்றாகிய விபீஷணனிடத்தே விசே 
வித்த அன்பு விளைந்ததுபற்றியே அவனது வார்த்தையில்‌ கெளரவம்‌ 
வைக்கத்‌ தோன்றி அவனை உபாயங்‌ கேட்க்வேண்டிற்று. 


ஸமுத்ர சரணுகதி செய்யச்சொன்ன விபீஷணனது கருத்து 


இன, விபீஷணன்‌, ஸர்வலோகசரண்யகத்‌ தானறிந்த பெரு 
மாக ஸமுத்ர சரணாகதி செய்யுமாறு எங்ஙனே சொன்னானென்பது 
பற்றிக்‌ கேண்மின்‌ ; உலகில்‌ ஒரு நோய்க்குப்‌ பலவகையான மருந்து 
களுண்டு ; எல்லாரும்‌ ஒரே மருந்தைச்‌ சொல்லமாட்டார்கள்‌. ஒவ்‌ 
வொருவர்‌ ஒவ்வொரு மருந்தைச்‌ சொல்லுவர்‌. எவனும்‌ தன்னுடைய 
அதுபவத்தில்‌ கைகண்ட மருந்தையே பிறர்க்கும்‌ தெரிவிப்பது 
இயல்பு. அதுபோலவே, விபீஷணாழ்வான்‌ தனக்கு சரணாகதியே 
பேறுபெறுவித்ததாகக்‌ கைகண்டவனாதலால்‌ “உலடில்‌ எந்த பேற்றுக்‌ 
கும்‌ இதுதான்‌ உயர்ந்த (மருந்து) உபாயம்‌ ' என்று துணிந்து, ஸர்வ 
லோக சரண்யனான இராகவனுக்கு இது தகாது என்பதை மறந்து 
சரணாகதி செய்வதே நலமென்று கூறினன்‌. அவன்‌ கூறினாலும்‌ 
பெருமாள்‌ அதை மறுக்கலாம்‌. 4அஸமர்த்தன்‌ செய்யவேண்டிய 
சரணாகதியை ஸமர்த்தன்‌ செய்தால்‌ அதன்‌ முடிவு என்னாகுமென்‌ 
பதை உலகம்‌ தெரிந்துகொள்ளட்டும்‌' என்கிற திருவுள்ளத்தி 
ஞலேயே தாம்‌ ஏற்றுக்கொண்டு செய்து, முடிவையும்‌ காட்டி 


96. ... ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


நின்றார்‌. ஆக, இதனாலும்‌ இராமபிரானுடைய சிறந்த ஸாமர்த்தியமே 
ஓங்கி நின்‌ றதாயிற்று. 


ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியின்‌ ஸாமர்த்தியம்‌ . 


ஸாமர்த்தியமென்னும்‌ இச்குணத்தை இராமபிரானிடத்தி 
லன்றீயே பொதுவாக காராயணமூர்த்தியினிடத்தும்‌ காணலாம்‌. 
முற்காலத்தில்‌ ஒருவன்‌ நெடுநாள்‌ காஸ்திகனாக இருந்து கடவுளே ௯ 
திடையாதென் றும்‌ அவையவை இயல்வாகத்‌ தோன்‌ றுகின்‌ றனவென்‌ 
றும்‌ உறுதிகொண்டிருந்தான்‌. பிறகு பல சம்பவங்களை யுற்று 
நோக்கி : இப்பிரப.ஞ்சங்களுக்கெல்லாம்‌ கர்த்தாவாக முழுமுதற்கடவு 
ளென்று ஒருவன்‌ இல்லாமலிருக்க முடியாது' என்று துணிந்தான்‌. 
அவன்‌ பிரபஞ்ச ரீதிகளையெல்லாம்‌ பார்கக விரும்பி வெளியேறத்‌ 
தொடங்கினான்‌. சென்றுகொண்டேயிருக்கையில்‌, சிறிய பூசனிக்‌ 
கொடியில்‌ தாங்கமுடியாத மிகப்பெரிய காய்கள்‌ காய்ப்பதையும்‌, 
மிகப்‌ பெரிய ஆலமரத்தில்‌ மிகமிகச்‌ சிறுகாய்கள்‌ காய்ப்பதையும்‌ 
கண்டு “முன்பு நாம்‌ நிச்சயித்த முழுமுதற்கடவுள்‌ ஸமர்த்தனன்‌ | 
றிக்கே அஸமர்த்தன் போலும்‌ ' ஸமர்த்தனாயிருந்தால்‌ சிறிய கொடி | 
யில்‌ பெரிய காய்களையும்‌, பெரிய மரத்தில்‌ சிறிய காய்களையும்‌ 
படைத்திருப்பனா !” என்று நினைத்துக்கொண்டான்‌. அப்போது மிகக்‌ 
கொடிய வெய்யிலாக இருந்தபடியால்‌ ஆலமரத்தின்‌ நிழலில்‌ நன்றாக 
வுறங்கனான்‌. உறங்கி யெழுந்ததும்‌ தன்‌ மார்பிலும்‌ தலையிலும்‌ பல 
பல அலங்காய்கள்‌ விழுந்திருப்பதைக்‌ கண்டான்‌. கண்டதும்‌, 
அவனுக்கு பகவானிடத்தில்‌ அளவுகடந்த பக்திவிளைந்தது. * ஐயோ ! 
மிகப்‌ பெரிய ஆலமரத்திற்கு மிகச்சிறிய காய்களைப்‌ படைத்தானே 
யென்று அவனை அஸமர்த்தனாக நாம்‌ நினைத்தோமே; இவை பெரிய 
காய்களாயிருந்தால்‌ நம்‌ தலையும்‌ மார்வும்‌ உடைந்துபோயிருக்குமே. 
இம்மரத்தின்‌ நிழலில்‌ உலகமெல்லாம்‌ ஒதுங்குமென்றும்‌, ஒருவர்க்‌ ஓஒ . 
கும்‌ துன்பமுண்டாகலாகாதென்றும்‌ திருவுள்ளங்கொண்டன்றோ அப்‌ | 
பெருமான்‌ இப்பெருமரத்திற்குச்‌ சிறு காய்களைப்‌ படைத்தான்‌ ; அப்‌ 
பெருமானுடைய ஆலோசனையும்‌ ஸாமர்த்தியமும்‌ யாருக்குண்டு! ஓ 
பூசினிக்கொடியில்‌ பெரிய காய்களைப்‌ படைத்ததும்‌ குறையற்றதே ; 
ஸர்வம்ஸஹா என்னப்படுகிற பூமியேயன்றோ அக்காய்களைத்‌ தாங்கு 
இன்றது. கொடிக்கு யாதும்‌ சிரமமில்லையே. ஆகவே, கண்ணுக்குத்‌ | 
தெரியாத அப்பகவான்‌ மிகவுயர்ந்த ஸமர்த்தனென்பதில்‌ என்ன | 
தடை !' என்று நினைத்து ஆனந்தம்‌ பொங்கி பக்தியும்‌ மிகுந்து வீடு 
சென்றானாம்‌. எம்பெருமானுடைய ஸாமர்த்தியம்‌ விரிப்பிற்‌ பெருகும்‌. 


பதிஜேராவ துவி--ஏகப்ரியதர்சந: க: ? 97 


11. ஏகப்ரியதர்சந: ௧:32 
இராமபிரானுடைய அழகின்‌ விவரணம்‌ 
ஸ்ரீமத்‌ வான்மீகிராமாயணத்தில்‌ வான்மீட நாரத ஸம்வாதத்‌ 
தில்‌ “த: ஸமர்த்த: ?” என்கிற பத்தாவதுவினா 8ழே விவரிக்கப்பட்டது. 
இனி “ ஏகப்ரியதர்சந: க:?” என்கிற பதினோராவதுவினா விவரிக்கப்படு 
உ கிறது. எவ்வளவு காலம்‌ பார்த்துக்கொண்டிருந்தாலும்‌ தெகுட்டா 
மல்‌ இனிமையே செல்லும்படியான பார்வையையுடையவன்‌ யாவன்‌ ; 
என்பது இந்த வினவின்‌ கருத்து. சிறந்த அழகுடையவன்‌ யாவன்‌ * 
* என்று வினவியவாறு. உலகில்‌ அழகு மிகுந்த வ்யக்திகள்‌ பலரை 
நாம்‌ பார்ப்பதுண்டு. ஆனால்‌ இரண்டொருநாள்‌ பார்த்தவாறே 
பழகிப்போய்‌ வெறுப்புத்தட்டிவிடுவது இயல்பு. இரண்டொருநாள்‌ 
மாத்திரமே விரும்பிப்‌ பார்ப்பதென்கிற ஸ்ப்ருஹணீயதை இருக்கும்‌. 
| நாளடைவில்‌ அது மாறிப்போம்‌.. இராமபிரானுடையபடி இதுவன்று. 
“ எப்பொழுதும்‌ நாள்‌ திங்களாண்‌ டூழியூழிதொறும்‌ அப்பொழுதைக்‌ 
| கப்பொழுதென்னாராவமுதமே ” என்று நம்மாழ்வாரருளிச்செய்தபடி 
| ஊழிதோறூழியோவாது - பார்த்துக்கொண்டிருந்தாலும்‌ அபூர்வக்‌ 
காட்சியாகவே இருக்கும்‌. 
ராமநாமத்தின்‌ பொருள்‌ கூறுதல்‌ 
இப்படிப்பட்ட அழகு குடிகொண்டிருந்தது கண்டே' வஸிஷ்ட 
பகவான்‌ ராமன்‌ என்று திருநாமம்‌ சாத்தினன்‌. ராமனென்கிற 
சொல்லானது ரமயத்‌ என்கிற விற்பத்தியினால்‌ தேறும்‌ வடசொல்‌. 
தன்னழகைக்‌ காட்டி ஓவாது களிக்கச்செய்பவன்‌ என்பது தேறின 
கருத்தாம்‌. 2 
*பும்ஸாம்த்ருஷ்டி சித்தாபஹாரியென்‌ றதன்‌ விவரணம்‌. 
- இராமனது வடிவழகில்‌ யார்யார்‌ எப்படியீடுபட்டிருக்கின்றார்க 
ளென்பதை உள்ளவாறு விவரித்துக்காட்டப்புகுந்தால்‌ மிகவிர்வா 
கும்‌. ஸாரமாகச்‌ சிலவிடங்க ளெடுத்துக்காட்டுவோம்‌. அதற்குமுன்‌, 
இராமனழகைப்பற்றி வான்மீகி முனிவன்‌ வாக்கில்‌ வெளிவந்திருப்ப 
தைச்‌ சிறிது பேசுகின்றேன்‌. [அயோத்யாகாண்டத்தில்‌] இராம 
னுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்‌ செய்ய நினைத்த தயரத மன்னவன்‌ 
இராமனைத்‌ தன்னிடம்‌ வரவழைத்தான்‌. வந்துகொண்டிருக்கிற 
ரரமனை மன்னவன்‌ தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவனுள்ளம்‌ 
பூரித்தபடியை வான்மீகி பேசுகிறார்‌ ; (3-28) 
“சந்த்ரகாந்தாந்நம்‌ ராமம்‌ அதீவ ப்ரியநர்சநம்‌, 
ருபெளதார்பகுனை: பும்ஸாம்‌ த்ருஷ்டிசித்தாபஹாரிணம்‌ ;” 
“ந ததர்ப்ப ஸமாயாந்தம்‌ பச்யமாநோ நராதீப:” என்று. 
௮-13 


98 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


“சந்த்ரகாந்தாநநம்‌ ” என்பதற்கு--சந்திரன்போலழகிய திரு 
மூக மண்டலத்தை யுடையவன்‌ என்று பொருள்‌ கொள்வர்‌ சிலர்‌; 
சந்திரனிற்காட்டிலும்‌ அழகிய திருமுகத்தை யுடையவன்‌ என்பதே 
முனிவன்‌ கருதிய பொருளாம்‌. “கச்சைகப்ர்யதர்சந: ” - என்கிற வினா 
மூனிவனது மனத்தில்‌ ஊறிக்கிடப்பதனாலேயே இங்கு “அதவ ப்ரிய 
.ர்சநம்‌ ” என்னும்‌ வாசகம்‌ வெளிவந்தது. இதற்குமேல்‌ “ ரூபெளதார்ய 
குணை: பும்ஸாம்‌ த்ருஷ்டி சித்தாபஹாரிணம்‌ ” என்றது வெகு அற்புதமான 
சொல்‌. “ராமன்‌ வடிவழகு முதலிய குணங்களினால்‌ எல்லாருடைய 
கண்ணையும்‌ நெஞ்சையும்‌ 'கவருபவன்‌ ' என்று சொல்லவேண்டி. 
யிருக்க, முனிவன்‌ அப்படிச்‌ சொல்லாமல்‌ “ பும்ஸாம்‌ ' என்று விசேடித்‌ 
துக்‌ கூறியுள்ளான்‌. [பும்ஸாம்‌-—ஆண்களுக்கு என்றபடி.] ஆண்க 
ளுக்கு மனோஹரனே யொழியப்‌ பெண்களுக்கு மனோஹரனல்லன்‌ 
போலும்‌ என்று சிலர்‌ நினைப்பர்‌. அது பிசகு, வடமொழிநூலார்‌ 
“ தண்டாபூபிகா நயாயம்‌ ' என்று ஒரு நியாயம்‌ கூறுவர்‌. அதாவது, 
ஒரு கிழவர்‌ தம்முடைய தடியொன்றில்‌ வடையை மாட்டிவைத்து 
இரவில்‌ உறங்கி, காலை யெழுந்து வடையுண்பதற்காகத்‌ தடியைத்‌ 
தேடினாராம்‌ ; தடி எலியினால்‌ உட்கொள்ளப்பட்டதென்றறிந்து அத 
னைத்‌ தம்முடைய தேவியாரிடம்‌ சொல்ல, அதுகேட்ட தேவியார்‌ 
 தடிபோனால்‌ போகட்டும்‌; வடையிருக்கிறதா ?' என்றுகேட்க ; அதற்‌ 
குக்‌ கிழவர்‌ விடை கூறினர்‌: அடி முழுமூடமே ! தடியே எலியால்‌ 
விழுங்கப்பட்டதென்றால்வடையைப்பற்றிக்கேட்ப துமுண்டா?”என்று. 
இதனையே ஸம்ஸ்க்ருதப்‌ புலவர்கள்‌ தண்டாபூபிகா நியாய மென்‌ 
கின்றனர்‌. இது கைமுதிக நியாயமென்றும்‌ வழங்கப்பெறும்‌. மேலே 
யெடுத்துக்காட்டிய வான்மீகியீன்‌ சுலோகம்‌ இந்த நியாயத்தை 
நினைப்பூட்டுமதாகத்‌ தோன்றியுள்ளது இராமனுடைய வடிவழகு 
அண்களின்‌ கண்ணையும்‌ நெஞ்சையும்‌ கவர்கின்‌ றதென்றால்‌ பெண்‌ 
களின்‌ கண்ணையும்‌ நெஞ்சையும்‌ கவர்கின்றதென்பது சொல்ல 
வேணுமோ ? உலகில்‌ ஆண்கள்‌ எவ்வளவு ஸுந்தர புருஒர்களாயிருந் 
தாலும்‌ அவர்களுடைய வடிவழகை ஆண்கள்‌ ஒரு பொருளாக மதி 
யார்கள்‌. பெண்களினழகைக்கண்டு ஆண்கள்‌ மோஹிப்பதும்‌, 
ஆண்களினழகைக்கண்டு பெண்கள்‌' மோஹிப்பதும்‌ உலகவியல்பே 
யல்லது பெண்களினழகைக்கண்டு பெண்கள்‌ மோஹிப்பதும்‌, ஆண்‌ 
களினழகைக்கண்டு ஆண்கள்‌ மோஹிப்பதும்‌ மேட்டுமடையே 
யாகும்‌. அப்படி மோஹித்ததாகக்‌ கூறுமிடம்‌ கண்டால்‌ அவ்வழகு 
லோகாதிதமானதென்பதே தெரிவிக்கப்பட்ட தாகும்‌. 

துரெளபதி விராட நகரத்தில்‌ வாசஞ்செய்த காலத்து அவள்‌ 
நீராடுகையில்‌ அவளதுவடிவழகைக்கண்ட மாதர்கள்‌ மிகவும்மோஹித்‌ 
தார்களென்று மஹாபாரதத்திற்‌ கூறப்பட்டுள்ளது. அதனால்‌ அவ 
ளழகு லோகோத்தரமென்பதே தெரிவிக்கப்பட்டதாகிறது. அது 


பதினேராவதுவினஏகப்ரியதர்சந: ௧:7 99 


போலவே இங்கு இராமபிரான து வடிவழகு ஆண்களை மயக்குகின்ற 
தென்று கூறுகின்‌ ற வான்மீகி முனிவர்‌ ‘இராமனது வடிவழகில்‌ ஈடு 
படாதாரில்லை ' என்பதையே கூறினராவர்‌. “ கண்ணிற்‌ காண்பரேல்‌ 
ஆடவர்‌ பெண்மையை அவாவுந்தோளினய்‌” (கம்பராமாயணம்‌), 
“வாராகவாமனனே அரங்காவட்ட நேமிவலவா ராகவாஉன்வடிவு கண்‌ 
டால்‌ மன்மதனும்‌ மடவாராக வாதரஞ்‌ செய்வன்‌ ” (திருவரங்கத்‌ 
தந்தாதி), “பெண்டிருமாண்‌ மைவெஃகிப்‌ பேதுறு முலையினூள்‌” (சீவக 
சிந்தாமணி என்பனபோன்ற பல பாசுரங்கள்‌ இங்கு நினைப்பூட்டத்‌ 
தகும்‌. இனி, இராமனது வடிவழகில்‌ ஈடுபட்டவர்களைப்பற்றிச்‌ சிறிது 
தெரிவிக்கிறேன்‌. ்‌ 


இராமனழகில்‌ விச்வாமித்திரனீடுபட்டது 


முதலில்‌ விச்வாமித்திர முனிவரை யெடுத்துக்கொள்வோம்‌. 
இவர்‌ தசரத மன்னவரிடம்‌ ராமலக்ஷமணர்களைப்‌ பெற்றுக்கொண்டு 
போகையில்‌ ஸூரியன்‌ அஸ்தமித்தவாறே பிள்ளைகள்‌ உறங்கிப்‌ 
போயினர்‌. பிறகு பின்மாலையில்‌ இராமனை யெழுப்புகின்‌ ற முனிவர்‌ 
“ கெளஸல்யா ஸுப்ரஜூராமா!” என்கிறார்‌. இது இராமபிரானை விளிப்‌ 
பது. இதற்கு ஆசாரியர்கள்‌ பலவிதமாகப்‌ பொருள்‌ பணிக்கின்‌ 
றனர்‌. இரண்டுவிதம்‌ கேண்மின்‌. கெளஸல்யா என்பதைத்‌ தனிப்‌ 
பதமாகவும்‌ ஸுப்ரஜா: என்பதைத்‌ தனிப்பதமாகவும்‌ பிரித்து ஒரு 
பொருள்‌ நிர்வாஹம்‌. அவற்றை ஒரே பதமாகவே [ஸமஸ்தமாகக்‌] 
கொண்டு மற்றொரு நிர்வாஹம்‌. ஒரே பதமாகக்கொள்ளுகிற நிர்வா 
ஹத்தில்‌, கெளஸல்யாதேவியின்‌ நல்ல புதல்வனான இராமனே ! 
என்றழைத்ததாகத்‌ தேறுகிறது. தனிப்‌ பதங்களாகப்‌ பிரித்துக்‌ 
காட்டுகிற நிர்வாஹத்தில்‌ : கெளஸல்யாதேவியானவள்‌ நல்லபிள்ளை 
பெற்றவள்‌ ' என்று சொல்லிமுடிப்பதாகவாகிறது. மேலோடே 
அந்வயமில்லாமல்‌ தனிவாக்கியமாக நிற்கிறது. “இராமா! பொழுது 
விடிந்தது. எழுந்திரு ' என்று சொல்லவேண்டிய இந்த சந்தர்ப்பத்‌ 
தில்‌ கெளஸல்யையைக்‌ கொண்டாடுவது எதற்காகவென்று கேள்வி 
வரும்‌. இங்கே நம்முடைய பூருவாசாரியர்கள்‌ அருமருந்தன்ன ஒரு 
ஸ்ரீஸூக்தி யருளிச்செய்கிறார்கள்‌ காண்மின்‌ ;--4 முனிவன்‌, உண்ணப்‌ 
புக்கு வாயை மறப்பாரைப்போலே தான்‌ அதிகரித்த காரியத்தை 
மறந்து, பெற்றவயிற்றுக்குப்‌ பட்டங்கட்டுகிறவனாய்‌, ஒரு திருவாட்டி 
பிள்ளை பெற்றபடி என்னே ! என்று ஸ்ரீகேளஸலையாரைக்‌ கொண்‌ 
டாடுகினான்‌ ; வடிவழகு படுத்தும்பாடு !” என்று. 

இதைச்‌ சிறிது விவரிப்போம்‌: [“உண்ணப்புக்கு வாயை 
மறப்பாரைப்போலே ”] இலையில்‌ ப்ரஸாதபணியாரங்களைப்‌ பரிமாறி 
யிருந்தால்‌ உண்பதற்கு உட்கார்ந்தவன்‌ செய்யவேண்டிய காரிய 


100 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


மென்ன ? அவற்றைத்‌ திரட்டியெடுத்து உட்கொள்வதுதானே செய்ய 
வேண்டும்‌. அது செய்யாதே : இந்தப்‌ பணியாரம்‌ யார்‌ பண்ணி 
னது? எப்படிப்‌ பண்ணினது? எதுகொண்டு பண்ணினது? என்று 
இங்ஙனே சில விசாரங்கள்‌ செய்துகொண்டு கிடந்தானாகில்‌ அவன்‌ 
அந்த பணியாரத்தின்‌ அமைப்பிலேயே மிக ஈடுபட்டுவிட்டான்‌ என்று 
தெரிந்துகொள்ளலாமன்றோ. அதுபோலவே ப்ரக்ருதத்தில்‌ விச்வா 
மித்ர முனிவன்‌ இராமனை யெழுப்பி யழைத்துக்கொண்டு போக 
வேண்டிய காரியம்‌ முக்கியமாயிருக்க, அதைவிட்டு இப்படி யழகிய 
பிள்ளயைப்பெற்ற கெளஸல்யாதேவி என்ன நோன்பு நோற்றாள்‌ 
கொலோவென்று .அவளைக்கொண்‌ டாடத்‌ தொடங்கிவிட்டான்‌. இது 
இராமனது அழகு படுத்தினபாடு என்பது தவிர வேறென்ன 
சொல்ல முடியும்‌? 


மிதிலாபுரியார்‌ இராமனழகிலீடுபட்ட விதம்‌ 
இராமன்‌ மிதிலாபுரியில்‌ திருவீதி வலம்‌ வருங்காலத்து 
அவனைக்‌ கண்ட மாதர்களின்‌ தன்மையை வருணிக்கின்‌ ற கம்பர்‌, 
“ தோள்கண்டார்‌ தோளே கண்டார்‌ தொடுகழற்‌ கமலமன்ன 
தாள்கண்டார்‌ தாளே கண்டார்‌ தடக்கை கண்டாருமஃதே, 
வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே வடிவினை முடியக்கண்டார்‌, 
ஊழ்கண்ட சமயத்‌ தன்னு னுருவு கண்டாரை யொத்தார்‌,” 
என்று கூறுகின்றார்‌. 

இராமனது ஓரோரவயவத்தின்‌ அழகைக்‌ கண்டவர்கள்‌ மற்றோ 
ரவயவத்தில்‌ கண்‌ செலுத்தமாட்டாதவர்களாயினர்‌ என்று சொன்ன 
விதனால்‌ திவ்யமங்கள விக்ரஹஸெளந்தரியம்‌ ஒப்புயர்வற்றதென்று 
தெரிவிக்கப்பட்டதாயிற்று. 


குலசேகராழ்வார்‌ காட்டின இராமனழகு 


இராமனது அழகைத்‌ தசரதமன்னன்‌ அறுபவிக்கும்படியைக்‌ 
குலசேகராழ்வார்‌ கூறியிருப்பது வெகுசிறப்பானது. பெருமாள்‌ 
திருமொழியில்‌ (9--4.) *வா போகு வா வின்னம்‌ வந்தொருகால்‌ 
கண்டு போ” என்ற பாசுரம்‌ அமைந்திருக்குமழகு அற்புதம்‌. தயர 
தன்‌, சுமந்திரன்‌ முதலானாரையிட்டு இராமனை வரவழைப்பன்‌. முன்‌ 
னழகை ஸேவிப்பதில்‌ ஆசையினால்‌ வா என்பன்‌; முன்னிலும்‌ பின்‌ 
னழகிய' பெருமாளாகையினாலே பின்னழகை ஸேவிக்கக்‌ கருதி போகு 
என்பன்‌. மறுபடியும்‌ முன்னழகை ஸேவிக்க விரும்பி மீண்டும்‌ வா 
என்பன்‌. இப்படி மாறிமாறி அழகை ஸேவிக்கப்பெற்றதனாலே 
பிச்சேறி “இன்னம்‌ வந்தொருகால்‌ கண்டுபோ ' என்பன்‌. இப்படி 


பதினேராவதுவிஐ--ஏகப்ரியதர்சந: ௧: ? 101 


எவ்வளவு பார்த்தும்‌ த்ருப்தி2ய பிறக்கவில்லையென்பதை வான்மீகி 
கூறிமுடித்தார்‌ “ந ததர்ப்ப லமாயாந்தம்‌ பச்யமாநோ நராதீப:' என்று. 


.இராமனழகில்‌ . அரண்யவாஸிகளுமீடுபட்டது 


இதெல்லாம்‌ கிடக்கட்டும்‌ ; அழகில்‌ ஈடுபடவறியாத அரண்ய 
வாஸிகளும்‌ இராமனது வடிவழகைக்‌ கண்டு வியந்தனரென்பதை 
ஆரணியகாண்டம்‌ முதல்‌ ஸர்க்கத்தில்‌ வான்மீகி வியந்து கூறுகின்றார்‌ ; 


“ ரூபஸம்ஹநநம்‌ லக்ஷ்மீம்‌ ஸெளகுமார்யம்‌ ஸுவேஷதாம்‌, 

தத்ருசுர்‌ விஸ்மிதாகாரா ராமஸ்ய வநசார்ண!”' 
என்பது அங்குத்‌ தலையான சுலோகம்‌. இதில்‌ “வநவாஸிந.” என்‌ 
றும்‌ *வநசாரிண:' என்றும்‌ பாடபேதமுள்ளது. ஆடுமாடுகளு 
முட்பட வியந்து கண்டனவாம்‌ இராமனது வடிவழகை, இதுதானும்‌ 
கிடக்கட்டும்‌. மூக்கும்‌ காது மறுப்புண்டு கதறியழுதுகொண்டே 
கரதூஷணாதிகளிடம்‌ செல்கின்ற சூர்ப்பணகை, இரண்டு படுபாவி 
கள்‌ என்னை இப்பாடுபடுத்தினர்‌ ' என்று வையவேண்டிய வாய்‌ 
கொண்டு சொல்லியிருப்பன பாரீர்‌ : 

இராமனழகில்‌ சூர்ப்பணகையின்‌ ஈடுபாடு 


“ தருடணள ரூபலம்பந்நெள ஸுகுமாரெள மஹாபலெள, 
புண்டரீகளிசாலா டள சீரக்ருஷ்னுஜிநாம்பரெள, 
கந்தர்வராஜப்ரதீமெள பார்த்திவல்யஞ்ஜநாந்வி0தள ” 
என்று வாயாரச்‌: சொல்லுகிறாள்‌. 'இராமனிடத்துப்‌ பரமப்ரீதி 
கொண்ட அயோத்யாவாஸிகளின்‌ வாக்கிலும்‌ இங்ஙனே வெளிவரக்‌ 
கண்டதில்லை. 

இராமனழகில்‌ வாலியீடுபட்டுப்‌ பேசியது 


வாலியும்‌ இராமபாணம்பட்டுத்‌ தான்‌ முடிந்துபோகுந்தரு 
ணத்திலே இராமலேடு தர்க்கிக்கும்போதும்‌ “ஓவியத்‌ தெழுதவொண்ணு 
வுருவத்தாய்‌ |” என்று விளிக்கின்றான்‌. ஈம்‌ இஷ்டப்படி அவித்தவித்து 
அழகுபெற எழுதக்கூடியது சித்திரம்‌; அச்சித்திரத்திலுங்கூட 
எழுதவொண்ணாததாம்‌ இராமனது திருவுருவம்‌. 


இராமனழகில்‌ திருவடி யீடுபட்டது 
மாருதி இராமனைக்கண்ட காட்சியிலே 4 ஆயதாச்ச ஸாவ்ருத்தாச்ச 
பாஹல: பரிகோபமா:, ஸர்வபூஷணபூஷார்ஹா: ” எனறு தோளழகிலே 
்‌ நெஞ்சைப்‌ பறிகொடுத்துப்பேசுகிறுன்‌. “மஞ்செனத்திரண்ட 
கோலமேனிய மகளிர்க்கெல்லாம்‌, நஞ்செனத்தகையவாகி நளிரிரும்‌ 
பனிக்குத்‌ தேம்பாக்க, கஞ்சமொத்தலர்ந்த கண்ண !' என்றதாகக்‌ 
கம்பர்‌ கூறுகின்றார்‌. 


102 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ்‌ ராமாயணம்‌ 


இராமனழகில்‌ பிராட்டியினீடுபாடு 


அசோகவனத்தில்‌ புலம்பாகின்ற பிராட்டியும்‌ இராமனது 
வடிவழகையும்‌ கண்ணழகையும்‌ நடையழகையுமே. சொல்லிச்‌ 
சொலலிக்‌ கதறுகின்‌ றாள்‌ ;-- 


“தமழ்‌ பத்மதளபத்ராகம்‌ ஸிம்ஹலிக்ராந்தகாமிநம்‌, 
தந்யா: பச்யந்தி மே நாதம்‌ க்ருதஜ்ஞம்‌ ப்ரியவாதிநம்‌ ” 

என்றவிந்த ஒருச்லோகத்தைச்‌ சிந்தை செய்மின்‌. இதில்‌ “பத்ம 
தளபத்ராக்ஷம்‌ ” என்றதற்கு இன்சுவைப்‌ பொருளைப்‌ பெரியோர்‌ கூறு 
வர்‌; இங்கு பத்மதளமென்றோ பத்மபத்ரமென்றோ ஒன்று சொன்‌ 
னால்‌ போதும்‌; தளமும்‌ பத்ரமும்‌ பரியாயமாகையாலே. “தளபத்‌ 
ராக்ஷம்‌' என்று இரண்டையும்‌ கூட்டிச்‌ சொன்னது ஏன்‌ ? என்று 
விசாரம்‌ செய்யப்‌ பிராப்தமாகும்‌. நம்மாழ்வார்‌ திருவாய்மொழி 
யில்‌, *செங்கமலத்‌ தலர்போலும்‌ கண்கைகால்‌ செங்கனிவாய்‌ ௮௧ 
கமலத்திலை போலுந்‌ திருமேனியடிகளுக்கே* என்றருளிச்‌ செய்தது 
மேலேகுறித்த வான்மீகி வாக்கைத்‌ தழுவியே யென்பர்‌ பெரியோர்‌. 
எங்ஙனேயென்னில்‌; வடமொழியில்‌ அக்ஷ்மென்கற சொல்லுக்கு 
“ அக்ஷமிந்த்ரியகாயயோ:” என்கிற நிகண்டின்படி இரண்டு பொருள்‌ 
களுண்டு--கண்ணென்றும்‌ வடிவென்றும்‌. இரட்டுற மொழித 
லென்னும்‌ தமிழ்‌ மரியாதையினால்‌ “ பத்மதள பத்ராக்ஷமென்ற 
விவ்விடத்தில்‌ அக்ஷபதத்திற்கு இவ்விரண்டு பொருளும்‌ கொள்ளத்‌ 
தகும்‌ . பத்மதளம்போன்ற கண்ணழகு உடையவர்‌ ; பத்மபத்ரம்‌ 
போன்ற [அதாவது தாமரையிலை ' போன்ற] திருமேனியையுடைய 
வர்‌ என்றதாயிற்று மேலேகுறித்த நம்மாழ்வார்பாசுரம்‌ இதற்குச்‌ 
சார்பாயிருக்கின்‌ றதன் றோ. 

மனத்துக்கினியானென்று ஆண்டாள்‌ இருநாமஞ்சாற்றியது 

கண்ணபிரானையே காதலிக்குமவளான ஆண்டாளும்‌ இராம 
னுக்கு மனத்துக்கீனியானென்று திருநாமம்‌ சாத்துகின்றாள்‌. திருப்‌ 
பாவையில்‌ “சினத்தினால்‌ தென்னிலங்கைக்‌ கோமானைச்‌ செற்ற 
மனத்துக்கினியான்‌ ” என்றருளிச்‌ செய்தது காண்க. “பொல்லா 
வரக்கனைக்‌ இள்ளிக்‌ களைந்தானை ” என்று (அவ்வாண்டாளே) ௮௬ 
ளிச்செய்தபடி அவலீலையாகக்‌ கொன்றொழிக்கவேண்டிய இரா 
வணனை இராமன்‌ மிகவும்‌ தாமதித்து ப்ரயாஸப்பட்டுக்‌ கொன்ற 
தாகக்‌ கதை காண்கிறது. அதன்‌ காரணத்தையும்‌ விவரிப்பது 
போன்றுள்ளது “சினத்தினால்‌ தென்னிலங்கைக்‌ கோமானைச்‌ 
செற்ற மனத்துக்கினியான்‌ ” என்ற ஆண்டாள்பாசுரம்‌. இதன்‌ 
உட்கருத்து என்னென்னில்‌ ; *பஞ்செனச்சிவக்குமென்காற்‌ பாவை 


பதினோராவதுவிை--ஏகப்ரியதர்சந$ க: ? 103 


யைப்‌ பிரித்தபாவி வஞ்சனான இராவணனைக்‌ கொன்றொழித்தேவிட 
வேணுமென்கிற திருவுள்ளம்‌ இராமனுக்கிருந்ததாகில்‌, கடலில்‌ 
அணை கட்டி இலங்கைக்கு வரவேணுமென்பதுமில்லை ; தன்‌ அழகைக்‌ 
காட்டியாவது அவனை வசப்படுத்திக்‌ கொள்ளவேணுமென்கற 
திருவுள்ளமே இராமனுக்கிருந்தது. 'சூதய்க்‌ கள்வறகித்‌ தூர்த்த 
ரோடிசைந்த காலம்‌, மாதரார்கயற்கனென்னும்‌ வலையுட்பட்டழுக்து 
வேனைப்‌ போதரேயென்று சொல்லிப்‌ புந்தியிற்‌ புகுந்து தன்பா, 
லாதரம்‌ பெருகவைத்தவழகன்‌' (திருமாலை) என்றபடி எப்படிப்‌ 
பட்ட விழுகர்களையும்‌ தன்பாலீடுபடுத்திக்‌ கொள்ளவல்ல அழகு 
தனக்கிருப்பதனால்‌ அவ்வழகைக்‌ காட்டி இவ்வரக்கனையும்‌ மயக்கி 
விடலாமென்கிற மயக்கமே இராமனுக்கிருந்தது. இவ்வழகை அப்‌ 
பாவி மதித்திலனாகையாலே சினமுண்டாயிற்று; அந்தச்‌ சினத்‌ 
தினால்‌ இனியிவனை உயிரோடு வைக்கலாகாதென்று செற்றனன்‌ ; 
அவன்றான்‌ மனத்துக்கினியான்‌--சித்தாபஹாரியான அழகையுடைய 
வன்‌ என்பது ஆழ்ந்த கருத்து. 


அன்பர்களை விரும்பிக்‌ காண்பவனென்றும்‌ பொருள்‌ 


“ரகப்ரியதர்சந:' என்கிற மூலத்திற்கு இவ்வளவாகவுரைத்த 
பொருள்‌ “இராமன்‌ இனிமையாகக்‌ கண்டு கொணடிருக்கத்‌ தக்கவன்‌” 
என்‌ பதாகக்கொண்டு. இனி இச்சொல்‌ மற்றொருவகையாகவும்‌ 
பொருள்படும்‌. இராமனைப்‌ பிறர்காண்பது இனிது என்கிற பொருள்‌ 
போலவே “இராமன்‌ பிறரைக்‌ காண்பது இனிது ' என்கற பொரு 
ளும்‌ பொருந்துமாதலால்‌ அப்பொருளும்‌ இங்குக்‌ கொள்ளத்தகும்‌. 
அயோத்யாகாண்டத்தில்‌ (/7--/4) அற்புதமான வொரு ச்லோக 
முள்ளது ; அதாவது : 


“யச்ச ராமம்‌ நபச்யேத்‌ து யஞ்ச ராமோ ந பச்யதி 

நீந்திதஸ்‌ ஸ வஸேல்லோகே ஸ்வாத்மாப்‌ யேதம்‌ விகர்ஹதே ” 
என்று. இதன்‌ பொருளாவது--இராமனக்‌ காணாதவனும்‌ இராம 
னால்‌ காணப்படாதவனும்‌ உலகில்‌ நிந்திக்கத்தக்கவனாவன்‌ ; உலகத்‌ 
தார்‌ நிந்திப்பது கிடக்கட்டும்‌ ; தன்னைத்தானே நிந்தித்துக்‌ கொள்ள 
வேண்டியதுமாகும்‌ என்றபடி இதனால்‌ இராமனைக்‌ காண்பதுபோல 
இராமனால்‌ காணப்பெறுவதும்‌ புருஷார்த்தமென்று தேறுதலால்‌, 
ஏகப்ரியதர்சந: என்பதற்கு “ இராமன்‌ பிறரைக்‌ காண்பது மிகவும்‌ 
இனிதாயிருக்கும்‌ ' என்று கருத்துக்கொள்வதும்‌ பொருத்தமுடைத்‌ 
| தாம்‌. இதற்குச்‌ சார்பாக ஓரிடங்‌ காட்டுவோம்‌; இராமன்‌ சபரி 
்‌ யினுடைய ஆச்ரமத்திற்கெழுந்தருளி அவளைக்‌ கடாசக்தித்தருளின 
: வாறே அவள்‌ கூறுகின்றாள்‌ 


104 ஸ்ரீராமா நுஜன்‌- அபூர்வ ராமாயணம்‌ 


“சாஷா தவ ஸெளம்யேந பூதாஸ்மி ரகுநந்தந |” 
என்று. “இராமா! உன்னுடைய குளிர்ந்த கடாக்ஷவீகூணம்‌ என்‌ 
மீது பட்டவாறே நான்‌ பரம பரிசுத்தி பெற்றவளாயினேன்‌ என்றாள்‌. 
திருப்பாவையில்‌ “ அங்கணிரண்டுங்கொண்டு எங்கள்மேல்‌ நோக்‌ 
குதியேல்‌ எங்கள்மேற்‌ சாபமிழிந்தேலோரெம்பாவாய்‌ '' என்‌ றருளிச்‌ 
செய்த பாசுரமும்‌ இதற்குச்‌ சார்பாக நோக்கத்தக்கது. 


ஆக, விரும்பிக்காணத்தக்க அழகுடையான்‌ என்றும்‌, அன்பர்‌ 
களை விரும்பிக்‌ காண்பவன்‌ என்றும்‌ இருவகையான பொருளையும்‌ 
விவரித்தோமானோம்‌. ச்‌ Se க தம்‌ 


12. “ஆத்மவாந்‌ ௧:2” 
ஆத்மபதத்தின்‌ ஐந்து பொருள்கள்‌ 


ஸ்ரீமத்‌ வால்மீகி ராமாயணத்தில்‌ வான்மீகி நாரத ஸம்வாதத்‌ 
தில்‌ *ஆந்மவாந்‌ ௧:?' என்கிற பன்னிரண்டாவது வினா விவரிக்கப்‌ 
படுகிறது. ஆத்மவாம்‌ என்பதற்கு ஆத்மாவையுடையவன்‌ என்று 
பொருள்‌. ஆத்மா என்பதற்கு ஐந்து பொருள்கள்‌ வடமொழி 
நிகண்டுகளில்‌ கூறப்பட்டுள்ளது; “ஆத்மா ஜீவே த்ருநெள தேஜே 
ஸ்வபாவே பரமாத்மநி ” என்னும்‌ நிகண்டுவை முன்னோர்களான வியாக்‌ 
தியான கர்த்தாக்கள்‌ (ஸ்ரீகோவிந்தராஜர்‌) எடுத்துக்காட்டியுள்ளார்‌ 
கள்‌. அவ்வைந்து பொருள்களாவன--ஜீவாதமா, தைரியம்‌, உடல்‌, 
இயல்பு, பரமாத்மா என்பன. இவ்வைந்து பொருள்களும்‌ இராம 
பிரானிடத்துப்‌ பொருந்துமாற்றை இனி. விளக்குவோம்‌. ஜீவாத்‌ 
மாக்களையுடையவன்‌ என்பது முதற்பொருள்‌. பரமாத்மா ஒருவனே 
யுளனென்றும்‌ மற்று சேதநா சேதநப்பொருள்கள்‌ கடையாவென்‌ 
றும்‌ அவையுள்ளதாகத்‌ தோற்றுவது மாயாவிலஸிதமென்றும்‌ ஒரு 
சாராருடைய கொள்கையுள து. ௮ங்ஙனல்லாமல்‌ இராமன்‌ பரமாத்மா 
வாயிருந்துகொண்டு ஸகல ஜீவாத்மாக்களையும்‌ அடிமையாகக்‌ 
கொண்டவன்‌ என்றபடி. ஜீவாத்மாக்களையுடையவன்‌ என்கிற 
பொருள்‌ தவிர ஜீவாத்மாவாயிருக்குக்‌ தன்மையையுடையவன்‌ என்‌ 
கிற பொருளும்‌ ஏற்கும்‌. /ஆத்மவாக்‌ என்றது ஆத்மதீவவாந்‌ 
என்றபடி.] ஸ்ரீமக்காராயணமூர்த்தியே இராமனாக அவதரித்தா 
னென்று பரமார்த்தமிருக்கச்‌ செய்தேயும்‌ *பிதரம்‌ ரோசயாமாஸ* 
என்றும்‌ *ஆத்மாகம்‌ மாநுஷம்‌ மந்யே ராமம்‌ தசரதாத்மஜம்‌* என்‌ 
றும்‌ சொல்லுகிறபடியே மநுஷ்யயோனியிலே பிறந்து தசரதாத்‌ 
மஜனாக ஒரு ஜீவாத்ம பாவத்தைத்‌ தன்பால்‌ ஆவாஹனம்‌ செய்து 
கொண்‌ டானாகையாலே அதற்குச்‌ சேருமிப்பொருள்‌, ஸகலாத்மாக்‌ 


பன்னிரண்டாவதுவிை-ஆத்மவாந்‌ க: ? 105 


களுக்கும்‌ சேஷியாய்‌ (அதாவது) அனைவரும்‌ தனக்குச்‌ செய்யும்‌ 
கைங்கரியங்களைக்‌ கொள்ளுமவனாய்‌ ஆனதுபற்றியே பரமாத்மா 
வாயிருப்பவனான ஸர்வேச்வரன்‌ இராமனாய்ததோன்றி, தான்‌ கைங்‌ 
கரியஞ்‌ செய்யும்‌ ஜீவாத்மாவாயினன்‌ என்க. யாருக்குக்‌ கைங்கரி ' 
யம்‌ செய்தானென்னில்‌ ; இது கேண்மின்‌. 


இராமனுடைய இங்கரத்தன்மை 


விச்வாமித்ரமுனிவன்‌ தான்‌ ஒரு வேள்வி செய்வதாகத்‌ 
தொடங்கி அதனை இடையூறின்றி நிறைவேற்றுதற்பொருட்டுத்‌ 
தசரதமன்னவனிடம்‌ வந்து இராமனைத்‌ தருகவென்று இரந்தனன்‌. 
அதற்குத்‌ தசரதன்‌ உடன்‌ படவில்லை. அரக்கர்களோடு போர்புரியத்‌ 
தக்க பருவமின்றிக்கே மிக இளையவனான என்‌ சிறுவனை நான்‌ 
உன்னோடு அனுப்பமாட்டேன்‌ என்றனன்‌. அதற்கு முனிவன்‌ 
மன்னவனை நோக்கி ; இவனது பெருமையை நீ அறிந்திலை; அறப்‌ 
பெரியோனான இவனை மிகச்‌ சிறியவனாக நீ நினைக்கிறாயத்தனை : 
“ வேதாஹமேசம்‌ புருஷம்‌ மஹாந்தம்‌ ” என்று வேதமோதின மஹாபுருஷ்‌ 
னன்றே இவன்‌ ; இவனை யுள்ளபடியே யான றிவேன்‌ ; நான்மாத்திர 
மல்ல; இதோ உன்னெதிரில்‌ வீற்றிருக்ன்ற நற்றவ மாமுனிவர்‌ 
களும்‌ நன்கறிவர்‌' என்று இனைய பலவுஞ்சொல்லி ஸ்ரீராமலக்ஷமணர்‌ 
களைக்‌ கொண்டு சென்றான்‌. தந்தையாரிடம்‌ இங்ஙனே முனிவன்‌ 
'பேசின பேச்சுக்களையெல்லாம்‌ ஏகாந்தத்தில்‌ கேட்டுக்கொண்டிருந்த 
ராமன்‌ “சேஷபூதனாய்ப்‌ பரதந்திராய்‌ வந்து பிறக்கவேணுமென்‌ 
முசைப்பட்டு வந்து பிறந்த நம்மை இவர்‌ பரமாத்மாவென்று வெளி 
யிட்டு விட்டாரே! இது நமது நினைவுக்குத்‌ தகுதியன்றே ; மேலும்‌, 
இந்த விச்வாமித்திரர்‌ இதுவரையில்‌ எத்தனையோ அரிய பெரிய 
வேள்விகளையும்‌ தவங்களையும்‌ இயற்றியிருக்கிறார்‌ ; அப்போது ஒரு 
வரையும்‌ துணைவேண்டினவரல்லரிவர்‌ ; இப்போது இவர்‌ மிகச்‌ சிறி 
தாகச்‌ செய்ய நினைத்திருக்கிற ஆறு நாளைய வேள்விக்குத்‌ துணை 
வேண்டிவந்தது வெறுமனல்ல ; ஏதோவொரு விசேஷத்திற்காகத்‌ 
தானிருக்கவேண்டும்‌ ; நம்மை ஏவிக்‌ காரியங்கொள்ள நினைத்தே 
(அதாவது) நாம்‌ ஆசைப்பட்ட சேஷத்வத்தை உலகமறியச்‌ செய்வ 
தற்கே நம்மை வேண்‌ டிவந்தார்‌ போலும்‌ ' என்று எண்ணி இராமன்‌ 
அம்முனிவரிடம்‌ ஒன்று விண்ணப்பஞ்‌ செய்தான்‌ ;-- 

“ இமெள ஸ்ம முறிசார்தூல்‌ ! சிங்கரெள ஸழுபஸ்தீதெள 
ஆஜ்ஞாபய யதேஷ்டம்‌ லை சாஸநம்‌ கரவாவ கம்‌.” 


என்றான்‌ ; இதன்‌ பொருளாவது, முனிஸார்வபெளமரே ! நானும்‌. 

என்‌ தம்பியான லக்ஷ்மணனும்‌ உமக்குப்‌ பணிவிடை செய்ய வந்தவர்‌ 

கள்‌, எப்போதும்‌ உமதருகிலேயே யிருந்து நீர்‌ ஏவும்‌ குற்றேவல்‌ 
௮-14 


106 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


களைச்‌ செய்ய நாங்களிருவரும்‌ காத்திருக்கிறோம்‌ ; நீர்‌ கூசாமல்‌ எங்க 
ளுக்கு எவ்விதமான கட்டளையும்‌ செய்யலாம்‌. உமக்கு என்ன பணி 
விடை செய்யப்பெறுவோமென் று எதிர்பார்‌ த்திருக்கினோம்‌ என்‌ றபடி. 


கிங்கர சப்தார்த்த விவரணம்‌ 

இந்த ச்லோகத்தில்‌ பிரயோகிக்கப்பட்டுள்ள “கிங்கர” பதம்‌ 
மிகச்சிறந்தது; “என்செய்வேன்‌ !£ “என்செய்வேன்‌ !! என்று 
கைகூப்பி நிற்பனுக்குக்‌ கிங்கரனென்று பெயர்‌. அல்லது, “என்‌ 
செய்தான்‌ ! என்செய்தான்‌ !!” என்று ஸ்வாமியினால்‌ புகழப்படுமவன்‌ 
கிங்கரன்‌ என்றலுமுண்டு. இப்படிப்பட்ட கிங்கரனென்னுஞ்‌ 
சொல்லை யேற்றுக்கொண்டு பணிவிடை செய்யுந்தன்மை தனக்குண்‌ 
டென்று காட்டுவதற்கே இராமபிரான்‌ விச்வாமித்ர முனிவனைத்‌ 
தனது தந்தையிடம்‌ வரவழைத்துத்‌ தன்னைத்‌ துணேவேண்டும்படி 
செய்துகொண்டனன்‌ என்று தத்துவம்‌ அறியக்கிடக்கின்றது. ஆக, 
கைங்கரியம்‌ செய்வதென்பது ஜீவாத்மாவின்‌ தன்மையாதலால்‌ இப்‌ 
படிப்பட்ட ஜீவாத்மத்வத்தையும்‌ இராமபிரான்‌ உடையவனென்பது 
பற்றியே : ஆத்மலாந்‌ ' என்னப்பட்டனன்‌ என்றதாயிற்று. 


ஆத்ம சப்தார்த்தமான தைரியத்தின்‌ விவரணம்‌ 


இனி, ஆத்மா வென்பதற்கு இரண்டாவது பொருள்‌ தைரிய 
மென்பது; அதனையுடையவன்‌ இராமன்‌. தைரியமாவது துணிவு ; 
எதற்கும்‌ சளைக்காமல்‌, கொண்ட கொள்கையை நிறைவேற்றியே 
நிற்கவல்ல மனவுறுதியே யாகும்‌ அது. இதனை காம்‌ ஸ்ரீராமாயண த்‌ 
தில்‌ பலவிடங்களில்‌ பார்க்கலாம்‌. ஆனாலும்‌ ஓரிடமெடுத்துக்காட்டு 
வோம்‌. விபீஷணாழ்வான்‌ இராவணனால்‌ திரஸ்கரிக்கப்பட்டு “த்யக்‌ 
த்வா புத்ராம்ச்ச தாராம்ச்ச ராகவம்‌ சரணம்‌ கத:” என்று வந்து சேர்ந்தபோது 
வானரவீரர்கள்‌ பெரும்பாலர்‌ : இவன்‌ இராவணனது தம்பி, இவ்‌ 
விடத்து உளவறிந்துகொண்டுபோக வந்தவனே யல்லது உண்மை 
யான பக்தியுடன்‌ வந்தவனல்லன்‌ ; இவனை நாம்‌ சேர்த்துக்கொள்‌ 
ளவேகூடாது; சேர்த்துக்கொண்டால்‌ குடிகெட்டுப்போய்விடும்‌ ' 
என்றிப்படி பலவாறு தடைமொழிகளைச்‌ சொல்லி ஒரேபிடிவாதமாய்‌ 
நின்றனர்‌. அப்போது இராமன்‌ அத்தடைமொழிகளுக்கெல்லாம்‌ 
மறுப்புரைத்து சரணாகத பரித்ராணம்‌ செய்தேதீருவேனென்று பேசி 
னன்‌. அப்படி பேசியுங்கூட மறுபடியும்‌ ஸுக்ரீவ மஹாராஜன்‌ நிலை 
நின்று பல ஹேதுக்களைப்‌ பகர்ந்து * இவனைச்‌ சேர்த்துக்கொள்ளவே 
கூடாது' என்று வலிதாக ஆதேபித்தனன்‌. அவ்வாதேபம்‌ குரங்கு 
களோடு நில்லாமல்‌, இளையோனாகிய லக்ஷ்மணனுங்கூட அவ்வாக்ஷே 
பத்தில்‌ கலந்துகொண்டனன்‌ ; அதனை வால்மீகிமுனிவர்‌, 


இட க ர கட க்‌ க. ர. 


பன்னிரண்டாவதுவிஐ--ஆத்மவாந்‌ ௧ 3? 107 
“ ஏவழுக்கஸ்‌ து ராமேண ஸாக்ரீவல்‌ ஸலலக்ஷ்மண;, 
உத்தாயேதம்‌ மஹூப்ரஜ்ஞ: ப்ரணதோ லாக்யமப்ரளீத்‌.” 
என்ற சுலோகத்தில்‌ காட்டியுள்ளார்‌. இப்படி இளையபெருமாளு 
முட்படப்‌ பலரும்‌ ஆகேபிக்கச்செய்தேயும்‌, பெருமாள்‌ தாம்‌ பக்த 
உ பராதீனராகையாலே இவர்களை அநுவர்த்திக்கவேண்டி யிருக்கச்‌ 
செய்தேயும்‌ தம்முடைய மனவுறுதியில்‌ கின்று எள்ளளவும்‌ தளர்ந்‌ 
திலர்‌, அப்போது அவர்‌ சொன்னவார்த்தைகள்‌ அவருடைய அச்சரிய 
மான தைரியத்தை வெளிக்காட்டி நின்றன. அவற்றுள்‌ ஒரு சுலோகம்‌ 
கேண்மின்‌ ; 
“ பிசாசாத்‌ தாநவாத்‌ யகஷாந்‌ ப்ருதிவ்யாஞ்சைவ ராஷஸாந்‌, 
அங்கல்யக்ரேண தாந்‌ ஹந்யாம்‌ இச்சந்‌ ஐர்கணேர்வர.”” 
இதன்‌ பொருளாவது ஸுக்ரீவ ! இந்த விபீஷணனை நாம்‌ சேர்த்துக்‌ 
கொண்டால்‌ நமக்கு ஏதோ பிரளயமான அபாயம்‌ நேர்ந்துவிடும்‌ 
என்‌ றன்றோ நீ நினைத்திருப்பது ; இந்தவொரு ராக்ஷஸனல்ல ; பூமண்‌ 
டலம்‌ முழுவதிலுமுள்ள ஸகல ரர௯£ஸர்களு மொன்றுகூடி மற்று 
முள்ள பிசாச தானவ யக்ஷா£திகளையும்‌ துணைகூட்டிக்கொண்டு வாட்‌ 
டும்‌; அசுரராகஸப்‌ பூண்டுகளத்தனையும்‌ ஒன்றுசேர்ந்து எதிரிட்டு 
வந்தாலும்‌, எனக்கு வில்‌ வேண்டா, அம்புகள்‌ வேண்டா, கையும்‌ 
வேண்டா; ஒரு சுண்டுவிரல்‌ நுனியினால்‌ அந்த சத்துருவர்க்கமனை த்‌ 
தையும்‌ அவலீலையாகக்கொன்று தொலைப்பேன்காண்‌ ; அவலீலை 
யென்றாலென்ன ; [இச்சந்‌] கேவலம்‌ இச்சாமாத்திரத்தினல்‌ (அதாவது 
ஸங்கல்பமாத்திரத்திலல்‌) தொலைத்திடுவேன்‌ என்றபடி. 


ஆக இப்படிப்பட்ட தைரியத்தை வெளியிட்டுத்‌ தம்முடைய 

* வுறுதியில்‌ நின்று சிறிதும்‌ வழுவாமே ஈழுவாமே நின்று சரணாகத 

பரித்ராண த்தைச்‌ செவ்வனே செய்துமுடித்தவராதலால்‌ இத்தகைய 
ஓ துணிவுடையவர்‌ என்பது ஆத்மவாந்‌ என்றதன்பொருளாகும்‌. 


ஆத்ம சப்நார்த்தமான தேஹமுடைமையின்‌ விவரணம்‌ 


இனி ஆத்மாவென்பதற்கு மூன்றாவது பொருள்‌ தேஹமென்பது. 
தேஹமுடையவன்‌ யாவன்‌ ? என்று கேட்கிறவாறு. உலகில்‌ தேஹி 
களாகப்‌ பிறக்கின்‌ றவர்கள்‌ யாவரும்‌ தேஹமுடையவர்களாயிருக்க, 
இப்படியொரு கேள்வி கேட்கவேணுமோவென்று தோன்றும்‌. கேண்‌ 
மின்‌ ; உபநிஷத்துக்களில்‌ சில மூலைகளில்‌ பகவானுக்குக்‌ கையில்லை, 
காலில்லை, கண்ணில்லை, காதில்‌௯, உடலேயில்லை என்று ஓதிக்கிடக்‌ 
கிறது. *அபாணீபாதோ ஐவநோ க்ரஹீதா பச்யத்யச்ஷாஸ்‌ ஸ ச்ருணேத்யகர்ண:* 
என்றும்‌ *அசகூஷாச்‌ ச்ரோத்ரமபாணீபாதம்‌ * என்றும்‌. இதுகொண்டு சில 
மதாந்தரஸ்தர்கள்‌ பகவானுக்குச்‌ செவி வாய்‌ கண்‌ மூக்குடலில்லை 


108 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


அ மட ப பவடய வன ப பட பபப நை ப்பட டப்ம்‌ 
யென்று பிரவசனம்‌ செய்துவருகிறார்கள்‌. ஆனல்‌ அந்த வேதங்களி 
லேயே “லிச்வதச்சகஷாருத விச்வதோமுகோ விச்வதோஹஸ்த உத விர்வதஸ்பாத்‌ ” 
என்றும்‌ “ ஸஹூல்‌ரசீர்ஸா புருஷ்ஸ்‌ ஸஹஸ்ராக்ஷஸ்‌ ஸஜஸ்ரபாத்‌ ” என்றுமுள்ள 
பகுதிகள்‌ அந்த பகவானுக்கு ஆயிரமாயிரமான வுறுப்புகளிருப்ப 
தாக அறைகின்‌ றன. உறுப்புகளில்லையென்று ஒருபுறம்‌ சொல்லு 
வதும்‌, ஆயிரக்கணக்கான வுறுப்புகளுள்ளனவென்று மற்றொருபுறம்‌ 
சொல்லுவதுமா யிருந்தால்‌ இது முரணான பேச்சன்றோ ; யதார்த்த 
வாதியான வேதம்‌ இப்படி முரணாகப்‌ பேசலாமோ ? பகவானுக்கு 
தேஹமுண்டா இல்லையா ? உண்டானால்‌ உண்டென்று சொல்லுவது, 
இல்லையானால்‌ இல்லையென்று சொல்லுவது; இரண்டுவிதமாகவும்‌ 
பிசிறிச்சொன்னால்‌ இது பொருத்தமாக இல்லையே! என்று சாமானி 
யர்‌ சிந்திப்பதுண்டு, இங்கு உண்மை யென்னவென்றால்‌, ஈம்போல்‌ 
வார்‌ பெற்றிருக்கின்‌ ற --பெறுகின்‌ற தேஹங்களானவை கருமீமடி 
யாக (அதாவது, புண்யம்‌ பாபமென்கிற இருவினைப்‌ பயனாக) நேரு 
மவை; பகவான்‌ கொள்ளுகின்ற தேஹங்கள்‌ அப்படி கர்ம நிபந்தன 
மன்றிக்கே *இச்சாக்ருஹீதாபிமதோருதேஜ”:” என்று பராசரமஹர்ஷி 
பணித்தபடியே அடியார்களின்‌ இச்சையையும்‌ தன்‌ இச்சையையும்‌ 
அநுஸரித்துக்‌ கொள்ளப்படுமவை. அன்றியும்‌ *உயிரளிப்பான்‌ 
எந்நின்‌ ற யோனியுமாய்ப்‌ பிறந்தாயிமையோர்‌ தலைவா !£ (திருவிருத்‌ 
தம்‌--/) என்று ஆழ்வாரருளிச்செய்கிறபடியே ஸம்ஸாரி சேதந ஸம்‌ 
ரக்ஷணார்த்தமாகக்‌ கருணையாலே கொள்ளப்படுமவை. 
இக, பகவானுக்கு தேஹமில்லையென்று சொல்லுமிடங்கள்‌ 
நல்வினை தீவினைப்‌ பயனான தேஹமில்லை யென்‌ றன ; பகவானுக்கு 
தேஹமுண்டென்‌ று சொல்லுகிறவிடங்கள்‌ கருணையடியான அப்ராக்‌ 
ருததேஹமுண்டென்கின்‌றன .ஆதலால்‌ ஒரு விரோ தமுமில்லையென்று 
வேதாந்திகளின்‌ நிர்வாஹம்‌. இதையுட்கொண்டே வான்மீகிமுனிவர்‌ 
ஆத்மலாந்‌ ௧:--திவ்ய தேஹமுடையவன்‌ யாவன்‌ ? என்று கேட்கிற 
படி. ஆண்களையும்‌ பெண்ணுடையுடுக்கச்‌ செய்யவல்ல பரமஸுந்‌ 
தர விலக்ஷண திவ்யமங்கள விக்ரஹமுடையவன்‌ யாவன்‌ ? என்று 
கேட்டவாறுமாம்‌. 
ஆத்மசப்தார்த்தமான ஸ்வபாவழுடைமையின்‌ விவரணம்‌ 
இனி ஆத்மாவென்பதற்கு நான்காவது பொருள்‌ ஸ்வபாவ 
மென்பது. ஸ்வபாவமுடையவன்‌ யாவன்‌ ? என்று ஒரு கேள்வி 
யுண்டோ? இது அஸம்பாவிதமான கேள்வியாதலால்‌ இதன்‌ 
கருத்தை வேறுவிதமாகக்‌ கொள்ளவேணும்‌ ; எவ்விதமான ஸ்வபாவ 
முடையவன்‌ ? என்று கேட்பதாகக்‌ கொள்‌ எவேணும்‌. 
... பரதாழ்வான்‌ சித்திரகூடத்தில்‌ வந்து இராமனைத்‌ திருவயோத்‌ 
திக்கு மீண்டெழுந்தருளவேணுமென்று வேண்டிக்கொண்டபோது 


பன்னிரண்டாவதுவிை-ஆத்மவாந்‌ ௧: ? 109 


பெருமாள்‌ அது முடியாதென்ன, அப்போது வஸிஷ்ட முனிவன்‌ 
சொல்லுகிறான்‌ பெருமாளை நோக்கி 


“ பரதஸ்ய வச: குர்வந்‌ யாசமாநஸ்ய ராகவ 1 
ஆத்மாநம்‌ நாதிவர்த்தேதாஸ்‌ லத்யதர்மபராக்ரம.” 

என்று, இந்த ச்லோகத்தின்‌ பொருளைத்‌ திருவாய்மொழியீட்டில்‌ 
(27-4) “தேவுந்தன்னையும்‌ ” என்றவிடத்து நம்பிள்ளையருளிச்‌ 
செய்கிறார்‌ காண்மின்‌ ;--4 தேவு மென்கிறது ஐச்வர்யத்தை; தன்னை 
யென்கிறது ஆச்ரிதபாரதந்தர்யத்தை; அதிறே தானான தன்மை. 
: அத்மாகம்‌ நாதிவர்த்தேதா:' என்றானிறே, * ஆத்மபூதம்‌ பரதம்‌ நாதி 
வர்த்தேதா:' என்கிறானென்று சிலர்‌ சொல்லுவர்கள்‌. பட்டர்‌, நீரான 
தன்மையாகிறது ஆச்ரித பரதந்த்ரராகை, உம்முடைய தம்பி 
சொன்ன வார்த்தையை மறுத்து நீரானதன்மையை இழவாதே 
கொள்ளுமென்கிறானென்று.” என்கிறவிது ஈட்டு ஸ்ரீஸூக்தி, இதனால்‌ 
தேறுகிறது என்னென்னில்‌ ; அடியார்களிட்ட வழக்காயிருக்கை 
யாகிற ஆச்ரித பாரதந்திரியமே இராமனுக்கு இயற்கை என்பதாம்‌. 
ஆக, பக்த பராதீநனானவன்‌ யாவன்‌? என்று கேட்டபடியாகிற து. இரா 
மன்‌ பக்த பராதீனனாயிருந்து செய்த செயல்களைச்‌ சொல்லும்‌ என்று 
நார தமுனிவரை வான்மீகி கேட்டதாக ஆயிற்று. இராமன்‌ அங்ஙனம்‌ 
பக்த பராதீனனாயிருந்து செய்த செயல்களில்‌ ஒன்று சொல்லுகேன்‌ 
கேண்மின்‌ ; 
i ப்ரஸங்காத்‌ வாலிவதத்தின்‌ உபபாதநம்‌ 


இராமன்‌ வாலிவதம்‌ செய்த செயல்‌ உலகப்‌ பிரசித்தம்‌. 
அவனை வதஞ்செய்யவேண்டிய குற்றமிருந்துதான்‌ பெருமாள்‌ வதஞ்‌ 
செய்தார்‌ என்பது உண்மையாயினும்‌, உலகில்‌ குற்றவாளனை த்‌ தண்‌ 
டிக்கின்‌ ற பிரபுக்கள்‌ அவனை நேரில்‌ வரவழைத்து விசாரித்துத்‌ தண்‌ 
டிப்பதுண்டேயல்லது எதிர்த்தலையின்‌ சொல்மாத்திரமே கொண்டு 
வதஞ்செய்துவிடுவதில்லை ; அந்த முறையில்‌ பெருமாள்‌ வாலியை 
நேரில்‌ விசாரித்தே செய்திருக்கவேண்டும்‌. அப்படி செய்ததாக 
ஸ்ரீராமாயணத்திற்‌ காணவில்லை. கீழே கபந்தவதம்‌ செய்தபோது 
அவன்‌ விமானத்திலிருந்துகொண்டு ஸுக்ரீவனுடைய நன்மையை 
யும்‌ வாலியினுடைய தீமையையும்‌ சொல்லியிருக்கிறான்‌ ; அவன்‌ 
பொய்‌ சொல்லியிருந்தானாகில்‌ அவனை விமானம்‌ தாங்கி நிற்காது. 
தாங்கி நின்றபடியால்‌ கபந்தன்‌ சொல்லுவது ஸத்யந்தா னென்கிற 
நம்பிக்கை இராமனுக்குத்‌ திடமாக வுண்டாயிற்று. அதனால்‌ ஸுக்ரீவ 
னிடத்திலே சிறந்த மதிப்புவைத்து அவனைப்‌ பரமபக்தனாகத்‌ திரு 
வுள்ளம்பற்றி அவனுக்குப்‌ பரதந்திரனாப்‌ அவன்‌ சொற்படி (அல்லது 
அவனுடைய உகப்புக்காக) வாலிவதம்‌ செய்தார்‌ பெருமாள்‌--என்று 
நம்‌ ஆசாரியர்கள்‌ நிர்வஹிப்பதுண்டு, இதனை இங்கு அறிக, 


110 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இராமன்‌ பரமாத்மாவாயிருக்குந்தன்மையிலும்‌ குறையற்றவன்‌ 

இனி ஆத்மாவென்பதற்குப்‌ பரமாத்மாவென்பது: ஐந்தாவது 
பொருள்‌ ; பரமாத்மாவையுடையவன்‌ யாவன்‌ ? .(அதாவது) பரமாத்‌ 
மாவாயிருக்குந்தன்மையையுடையவன்‌ யாவன்‌ ? என்று கேட்கிறபடி, 
“ ஆத்மாநம்‌ மாறுஷம்‌ மந்யே ராமம்‌ தசரதாத்மலம்‌ ” என்று தானே 
சொன்ன படி ஒரு மனுஷ்யனாய்ப்‌ பிறந்திருக்கச்‌ செய்தேயும்‌ பரமாத்‌ 
மாவாயிருக்குந்‌ தன்மையிலும்‌ குறையற்றவன்‌. இராமனுடைய 
உண்மைத்‌ தன்மையை மறைத்து மறைத்துப்‌ பேசுகிற வான்மீகி 
முனிவரும்‌ அயோத்யாகாண்டத்‌ தொடக்கத்தில்‌, 

“ஸ ஹி தேவைருதீர்ணஸ்ய ராவணல்ய வதார்த்திபீ:, 
அர்த்த்தோ மாநுளே லோகே ஜஜ்ஷோ விஷ்னுஸ்‌ லநாதந:” 

என்று வெட்டவெளிச்சமாக்கி வைத்தார்‌.  இவ்விராமபிரானே 
கண்ணபிரானாகத்‌ திருவவதரித்து $தாசாஸ்த்ரமருளிச்‌ செய்கிற 
போது அதில்‌ அவதார ரஹஸ்யத்தைக்‌ கூறிவருமிடத்து (4-6 ) 
“ அஜோபி ஸந்‌ அவயயாத்மா பூதாநா மீச்வரோபி ஸந்‌, ப்ரக்ருதிம்‌ 
. ஸ்வாமதிஷ்டாய ஸம்பவாம்யாத்மமாயயா ” என்கிருன்‌. பரமாத்‌ 
மாவாயிருக்குக்‌ தன்மையையும்‌ விடாமலே வந்து பிறப்பதாக இதில்‌ 
தானே சொல்லிவைத்தானாயிற்று. ஆகவே, ஜிவாத்மாவாயிருக்குந்‌ 
தன்மையோடுகூட பரமாத்மாவாயிருக்குக்‌ தன்மையையும்‌ தாங்கித்‌ 
கொண்டிருப்பவன்‌ யாவன்‌? என்றுகேட்ட தாயிற்று.ராமாவதார த்தில்‌ 
பரமாத்மாவாயிருந்து செய்த செயல்‌ எதுவென்று பார்க்கவேணும்‌. 


பரமாத்மத்வம்‌ பொலிந்தவிடமொன்று காட்டுதல்‌ 


ஜனஸ்தானத்தில்‌ கரதூஷணாதிவதம்‌ செய்தபோது “சதுர்‌ 
தச ஸஹஸ்ராணி ரக்ஷஸாம்‌ பீமகர்மணாம்‌, ஏகச்ச ராமோ தர்மாத்மா 
கதம்‌ யுத்தம்‌ பவிஷ்யதி ” என்கிறபடியே பதினாலாயிரம்‌ ராக்ஷஸர்‌ 
களோடு இராமன்‌ தன்னந்தனியே எப்படி போர்புரிய வல்லவன்‌ ? 
என்று ஆகாச சாரிகள்‌ கலங்கி நிற்க, பெருமாள்‌ அஸஹாயசூரரா 
யிருந்து நொடிப்பொழுதில்‌ அத்தனை யரக்கர்களையும்‌ முடித்தது 
பரமாத்மபாவத்திற்குத்தான்‌ பொருந்துமென்று சிலர்‌ சொல்லுவ 
துண்டு. தசரதன்‌, கார்த்தவீரியன்‌ முதலானாரும்‌ இங்ஙனே பல 
பெரும்‌ போர்கள்‌ செய்ததுண்டாகையால்‌ இது பரமாத்மபாவத்‌ 
திற்கே அஸாதாரணமென்று கொள்ளவேண்டியதில்லை. “மயா 
தவம்‌ ஸமநுஜஞாதோ கச்ச லோகாநறுத்தமாம்‌” என்று சொல்லி 
ஜடாயுமஹாராலர்க்கு மோக்ஷம்‌ கொடுத்திருக்கிறார்‌ பெருமாள்‌ ; 
மோக்ஷப்ரதத்வமென்பது பகவானுக்கே அஸாதாரணமாகையால்‌ 
இந்த சரித்திரத்திஒல்‌ பரமாதமத்தன்மை தெரியவரும்‌ என்று சில 
பெரியார்‌ சொல்லுவர்‌. இங்குங்கூட 4ஸத்யேந லோகாந்‌ ஜயதி” என்‌ 


பதிறன்காவதுவிை-க: தயுஇிமாந்‌ ? 111 


கிற பிரமாணத்தைக்கொண்டு, ஜடாயுவுக்கு மோக்மளித்தது பர 
மாதம பாவத்தினாலன்று, ஸத்யவாக்கின்‌ மஹிமையினால்தான்‌ 
என்று நம்பிள்ளை முதலான ஆசார்யர்கள்‌ நிர்வஹிப்பதுண்டு. அது 
இராமனது மநுஷ்யபாவநையோரடு பொருந்தவைப்பதற்காகவே 
யாதலால்‌ அதனால்‌ பரமாத்மபாவம்‌ பொலிந்ததென்னத்‌ தட்டில்லை. 

ஆக, “ஆத்மா ஏிவே த்ருதெள தேறஜே ஸ்வராவே பரமாத்மநீ ” என்ற 
நிகண்டிற்‌ காணும்‌ பொருள்களைந்தும்‌ ஆத்மலாந்‌ ௧:2 என்ற வினாவில்‌ 
பொருந்தினபடியை விவரித்தோமாலேம்‌. ச்‌ த்தல்‌ 


14, ௧: த்யுிமாத்‌? 
பதின்முன்றாவது வினவின்‌ விவரணம்‌ விட்டதன்‌ காரணம்‌ 


ரோஜஸ்ய ஸஎம்யுகே?” என்கிற பதினாறாம்‌ வினவோடு சேர்த்து 
விவரிக்கப்படவேண்டியதாகையாலே இப்போது விடுக்கப்படுகிறது. 
ஏனென்னில்‌ ; ஜிதக்ரோத: ௧:2 என்றதற்கு கோபத்தை வென்‌ றவன்‌ 
யாவன்‌ ? என்பது பொருள்‌. மேல்‌ பதினாறாவது கேள்வியின்‌ 
பொருளோவென்னில்‌ இதற்கு மாறான துபோல்‌ தோன்ற நின்றது; 
போர்க்கள த்தில்‌ எவனுடைய கோபத்தைப்‌ பார்த்துத்‌ தேவர்களும்‌ 
அஞ்சி நடுங்குவர்கள்‌ 2 என்பது முடிவான வினா. க: ஜிதக்ரோந: 2 
என்கிற பதின்மூன்றாம்‌ வினாவையும்‌ அந்தப்‌ பதினாறாம்‌ வினாவையும்‌ 
பொருந்தவைத்து ஒருங்கே விவரிப்போம்‌ ; இப்போது க: த்யுதிமாந்‌: ? 
என்கிற பதினான்காம்‌ வினவை விவரிக்கின்றோம்‌. 


இராமஸூர்யனுக்குப்‌ பிராட்டியே பீரபை 


தீயுதியாவது ஒளி. ஒளியை யுடையவன்‌ யாவன்‌? என்று 
கேட்கிறபடி. உலகில்‌ ஸூர்யனை ஒளியுள்ளவனாகக்‌ காண்கிறோம்‌ ; 
சிறந்த ரத்ன த்தை ஒளியுள்ள தாகக்‌ காண்கிறோம்‌. அப்படி, இராமனை 
ஸூர்யனாகவும்‌ ரத்னமாகவும்‌ வழங்கிவருகின்றார்கள்‌. ஸ்ரீராமாயணத்‌ 
திலே [ஸாந்தர காண்டத்தில்‌] “ரரமதிவாகர:” என்றுள்ளதனால்‌ 
ராமன்‌ ஸூர்யனென்பது ஸ்ரீராமாயணஸித்தமாயிற்று. ராமரத்னம்‌ 
என்று பலரும்‌ பெயர்‌ வைத்துக்கொள்ளுகிறப்டியாலும்‌, ஆழ்வார்கள்‌ 
“மணியே மணி மாணிக்கமே” என்று ரத்னமாக விளிக்கின்‌ றபடி 
யாலும்‌ ராமன்‌ ரத்னமென்பது விளங்கிற்று. ஸூர்யனுக்கும்‌ ரத்னத்‌ 
திற்கும்‌ ஒளியினால்‌ பெருமை ; இந்த ராமஸூர்யனுக்கும்‌ ராமரத்னத்‌ 
திற்கும்‌ பெருமையை விளைக்கின்‌ ற வொளி எதுவென்னில்‌ ; ஸீதா 


112 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


பிராட்டியை ஒளியாக ஸ்ரீராமாயணமே நன்கு காட்டித்தருகின்றது. 
எங்ஙனேயென்னில்‌ ; பிராட்டி இராவணனை நோக்கிச்சொல்லிவருகை 
யில்‌ “ அநந்யா ராகவேனுலம்‌ பாஸ்கரேண ப்ரபா யதா” என்கிறாள்‌. * ஸூர்ய 
னுக்கு ஒளிபோலே இராமனுக்கு கான்‌ £ என்றாளாயிற்று. இவ்விஷ 
யமே இராமபிரானது திருவாக்கிலும்‌ ஒரு சமயம்‌ வெளிவருகிறது. 
“அநந்யா ஹி மயா ஸீதா பாஸ்கரேண ப்ரபா யதா” என்று. : ஸூர்யனுக்கு 
ஒளிபோலே எனக்கு ஸீதை' என்றதாயிற்று. ப்ரபாவனான;ஸூர்ய 
னும்‌ ப்ரபையும்‌ விட்டுப்‌ பிரியாமலே யிருப்பதுபோலே பகவானும்‌ 
பிராட்டியும்‌ விட்டுப்பிரியாமலே யிருப்பவர்கள்‌ என்கிற தாற்பரியம்‌ 
முன்னம்‌ உணரத்தக்கது. அவதாரங்களில்‌ ஸீதாபிராட்டியோடு 
ஒரு காலவிசேஷத்திலே சேர்ந்ததாகவும்‌ மற்றொரு காலவிசேஷத்‌ 
திலே அவளை விட்டுப்பிரிந்ததாகவும்‌, மறுபடியும்‌ அவளோடு சேர்ந்த 
தாகவும்‌ பிழிக்ததாகவும்‌ கதைப்போக்கில்‌ தெரியவந்தாலும்‌ இவ 
விரண்டு தத்துவங்களும்‌ பரஸ்பரம்‌ விட்டுப்‌ பிரியாத தத்துவங்‌ 
களாம்‌. 
பிராட்டியின்‌ நித்யாநபாயித்வம்‌ 

திருமந்த்ரார்த்தத்திலே “ அவன்‌ மார்பைவிட்டுப்‌ பிரியில்‌ 
இவ்வக்ஷரம்‌ விட்டுப்‌ பிரிவது" என்றருளிச்செய்திருப்பது காண 
லாம்‌. “நித்யாநபாயிநீ” என்னப்படுகிறாள்‌ பிராட்டி. பகவான்‌ 
தேவேந்திரனுடைய வேண்டுகோளுக்கிரங்கி மாவலியிடத்து இரப்‌ 
பாளனாய்ச்‌ சென்றபோது பிரமசாரியாய்ச்‌ சென்றானென்பது பிரசித்‌ 
தம்‌. மனைவியில்லா தவனுக்குப்‌ பிரமசாரி யென்று பெயர்‌, அத்‌ 
தகைய பிரமசாரியாச்ரமத்திலுங்கூட ஸ்ரீமஹாலக்ஷ்மியானவள்‌ திரு 
மார்பைவிட்டுப்‌ பிரியவில்லையென்று புராணம்‌ கூறுகின்றது ; “க்ருஷ்‌ 
னுஜிநேந எம்வ்ருண்வந்‌ ச்ரியம்‌ வக்ஷ்ல்நலல்திதாம்‌ ” என்பது புராணவசனம்‌. 
திருமார்பிலே திகழ்கின்‌ ற பிராட்டியைக்‌ குறட்பிரமசாரியான பகவான்‌ 
மான்‌ தோலினால்‌ மறைத்துக்கொண்டு சென்றதாகச்‌ சொல்லிற்று. 
இதனை வேதாந்ததேசிகனும்‌ திருக்கோவலூர்‌ உலகளந்த பெருமாள்‌ 
விஷயமாக அருளிச்செய்த தேஹளீச ஸ்துதியில்‌--4 பிக்ஷோசிதம்‌ 
ப்ரகடயக்‌ ப்ரதமாச்ரமத்வம்‌ க்ருஷ்ணாஜி௩ம்‌ யவநிகாம்‌ க்ருதவாந்‌ 
ப்ரியாயா:” என்னும்‌ ஸ்ரீஸூக்தியினல்‌ வெளியிட்டருளிஞர்‌. 

- இல விரோத பரிஹாரங்கள்‌ 

அப்படியானால்‌ மிதிலையிற்சென்று ஸீதாவிவாஹம்‌ செய்து 
கொள்வானேன்‌ ? பஞ்சவடியில்‌ பிராட்டியை இராவணன்‌ அபஹரித்த 
தாகவும்‌ அதனால்‌ பிரிவு விளை ந்ததாகவும்‌ அப்போது பெருமாள்‌ கதறி 
யழுததாகவும்‌ சொல்லுவானேன்‌ ! இதெல்லாம்‌ பொய்தானே ? 
என்‌ று சிலர்‌ கேட்கக்கூடும்‌. நாரத மஹர்ஷியின்‌ உபதேசங்கொண் 


டும்‌ நான்முகக்கடவுளின்‌ அதநுக்ரஹங்கொண்டும்‌ வான்மீகிமுனிவர்‌ 


பதினன்காவதுவின௧: த்யுதிமாந்‌ ? 113 


இயற்றிய ஸ்ரீராமாயணத்திற்கு “ந தேக்‌ அந்ருதா காவ்யே காரித்‌ அத்ர 
பவிஷ்யதி” [இதில்‌ பொய்யான பேச்சு ஒன்றுகூட அமையாது] என்‌ 

ற தேவதா ப்ரஸாதம்‌ ப்ரஸித்தமாதலால்‌ ராமாயண கதைகளில்‌ 
பொய்ம்மையுள தாக கெஞ்சாலும்‌ நினைக்க வொண்ணாது. “ஆத்மாநம்‌ 
மாநுஷம்‌ மந்யே ராமம்‌ தசரதாத்மஜம்‌ ” என்று இராவணவதத்திற்குப்‌ 
(ரறகு தேவர்களை நோக்கி இராமபிரான்‌ தானே பணித்தபடி தான்‌ 
ஏற்றுக்கொண்ட மநுஷ்யபாவனைக்குச்சேர நடந்துகொண்டவிதம்‌ 
இதிஹாஸபுராணங்களி லுள்ளது. ஸ்ரீம்‌ நாராயண.ஒன தன்மைக்‌ 
குச்சேர்ந்த தத்துவங்கள்‌ தனிப்பட்டவை ; மதுஷ்யபாவனைகொண்டு 
இராமனாகப்‌ பிறந்து நடித்த நடனத்திற்குச்‌ சேர்ந்த தத்துவங்கள்‌ 
தனிப்பட்டவை. இதைக்கொண்டு அதை நலியவோ அதைக்கொண்டு 
இதை நலியவோ கூடாது. ஒன்று திவயாத்ம ஸ்வரூபத்தைப்பற்றி 
யது, மற்றொன்று திவயமங்கள விக்ரஹத்தைப்பற்றியது என்று 
கொண்டாலும்‌ குறையில்லை. வான்மீகிமுனிவர்‌ நாரதமுனிவரை 
நோக்கிக்‌ கேட்குங்‌ கேள்விகளில்‌ இரண்டும்‌ கலசியே யுள்ளதனால்‌ 


ஆக, “ அகிலகில்லே னிறையுமென்‌ றலர்மேல்மங்கை யுறை 
மார்பா!” என்று ஆழ்வாரருளிச்செய்தபடி ஒருவரை யொருவர்‌ 
விட்டுப்பிரியாத நிலையொன்று உண்டாதலால்‌ அதை ' நெஞ்சிற்‌ 
கொண்டே த்யுதிமாந்‌ க; ? என்‌ றவினா எழுந்தது. ஸூர்யன்‌ ப்ரபையை 
விட்டுப்‌ பிரியாதாப்போலே எம்பெருமானும்‌ கித்யஸித்தமான லக்ஷ்மீ 
ஸம்பந்தத்தை யுடையஒயிருப்பன்‌ என்‌ றதாயிற்றென்க, 

பிராட்டியை ஒளியாக வைத்து விவரித்தல்‌ 

இனி, ரத்னமானது ஒளியினலேயே மதிப்புப்பெறுமாபோலே 
எம்பெருமானும்‌ பிராட்டியிலலேயே மதிப்புப்‌ பெறுகிறானென்பதும்‌ 
இங்கு உணரசத்தக்கதாகும்‌; “பொல்லாத தேவரைத்‌ தேவரல்லா 

௮-15 


) 
ர்‌ 


114 ஞீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


அவையவை 


ரைத்‌ தீருவில்லாத்‌ தேவரைத்‌ தேறேன்மின்‌ தேவு * என்ற திருமழிசைப்‌ 
பிரான்‌ பாசுரங்கொண்டும்‌, “வேதாந்தாஸ்‌ கத்வசிந்தாம்‌ முரபிதுரஸி 
யத்பாத சிஹ்றைஸ்‌ தரந்தி” “ தவ ஸ்பர்சாதீசம்‌ ஸ்ப்ருசதி கமலே ! 
மங்களபதம்‌” என்ற பட்டர்‌ ஸ்ரீஸூக்திகள்கொண்டும்‌ “பூர்ணம்‌ 
தேஜ; ஸ்புரதி பவதீபாதலாக்ாரஸாங்கம்‌” என்ற வேதாந்தவாசிரி 
யர்‌ ஸூக்திகொண்டும்‌ இதனை யுணர்க. கீழே 4 தர்மஜ்ஞ: ௧: ?” என்ற 
மூன்றாம்‌ விவை விவரிக்குமிடத்து ஸ்ரீரீமாயண கதைகளிலிருந்தே 
இதனை விரிவாக விளக்கியுள்ளோம்‌. அங்கே கண்டுகொள்வது. 


இருக்குணங்களை ஒளியாக வைத்து நிர்வஹித்தல்‌ 

ஆக, ஒளியின்‌ ஸ்தானத்திலே பிராட்டியைவைத்து இவ்வள 
வும்‌ விவரித்தோம்‌. இனி ஒளியின்‌ ஸ்தானத்திலே திருக்குணங்களை 
வைத்து நிர்வஹிப்பதுமுண்டு. இதை பட்டர்‌ ஸ்ரீரங்கராஜஸ்‌ தவ 
உத்தரசதகத்தில்‌ “ தோஷோபதாவதி” என்று தொடங்கியுள்ள ச்லோ 
கத்தில்‌ “ ஜஞாறைச்வரீசகநவீர்ய பலார்ச்சிஷஸ்‌ த்வாம்‌ ரங்கேச ! 
பாஸ இவ ரத்நமநர்க்கயந்தி ” என்றருளிச்செய்தது இவ்விடத்திற்கு மிகப்‌ 
பொருந்தும்‌. இந்தச்லோகத்தின்‌ கருத்தாவது: ஒளியானது 
ரத்னத்தை விலைபெறுத்துமாபோலே ரங்கராதா! உனது திருக்கல்‌ 
யாண குணங்கள்‌ உன்னை விலைபெறுத்துகின்றன என்பதாம்‌. 
இதனால்‌, எம்பெருமான்‌ பிராட்டியினலே ஏற்றம்‌ பெறுமாபோலே 
திருக்குணங்களிலும்‌ ஏற்றம்‌ பெறுகிறானென்பது பெறப்பட்டது. 
நாரதமுனிவரை நோக்கி வான்‌ மீகிமுனிவர்‌ செய்யும்‌ பதினாறு கேள்வி 
களும்‌ திருக்குணங்களைப்பற்றியவையே யானாலும்‌ வயக்தமாகச்‌ 
சொன்ன குணங்கள்போக மிகுந்த குணங்கள்‌ யாவும்‌ த்யுதிமாந்‌ ௧:2 
என்கிற இந்த வினாவிலேயடங்கும்‌. பரமபதத்திலே விலை செல்ல 
மாட்டாத திருக்குணங்களை விலை செலுத்துதற்காகவே இந்நாட்டிலே 
வந்து திருவவதாரங்கள்‌ செய்தனனென்பது பரமார்த்தமாதலாலும்‌,, 
ஸ்ரீராமாயண ததிற்காணும்‌ கதைகளெல்லாம்‌ திருக்குணங்களையே 
விளங்கக்‌ காட்ட வினளைந்தவையாதலாலும்‌ ஸ்ரீராமாயண த்திற்குத்‌ 


இருக்குணங்களே ஜீவநாடியாகும்‌. ஸகல கல்யாணகுணங்களையுக 


முடையவன்‌ யாவன்‌ ? என்று கேட்டபடியாயிற்று. தமிழில்‌ இரட்டுற 
மொழிதல்‌ என்று ஒன்றுண்டே? அந்த வகையில்‌, நிரந்தரமான 
லக்ஷ்மீஸம்பந்தத்தை யுடையவன்‌ யாவன்‌ ? திருக்குணங்களினால்‌ 
விளங்குபவன்‌ யாவன்‌ ? என்று இரண்டு வினாக்களும்‌ ஒரு வினாவிலே 
அடங்கியுள்ளனவாகக்‌ கொள்ளலாம்‌. 


பிராட்டியும்‌ குணங்களும்‌ சேர்ந்தே த்யுதிசப்தார்த்தம்‌ 


முமுக்ஷுப்படி த்வயப்ரகரணத்தில்‌ “ புருஜகாரபலத்தாலே 
ஸ்வாதந்தர்யம்‌ தலைசாய்ந்தால்‌ தலையெடுக்குங்‌ குணங்களைச்‌ 


பதின்ன்காவதுவிை-௧: த்யுதிமாந்‌: ? 115 


சொல்லுகிறது நாராயண பதம்‌” என்றுபிள்‌ ளைலோகாசாரியர்‌ அருளிச்‌ 
செய்தபடியேலக்மீஸம்பந்தமடியாகவே திருக்குணங்கள்‌ தலையெடுப்‌ 
பனவாதலால்‌ இரண்டும்‌ ஒரு விஷவிலே அமைந்து விளங்குவதும்‌ 
அழகியதே. ்‌ 

ப்ராஸங்கிகமாக ஸ்ரீராமகுணுநுபவங்கள்‌ 


இனி இந்த ப்ரஸங்கத்தில்‌ ஸ்ரீராமகுணவிசேஷங்களைச்‌ சிறிது 
அநுபவிக்கலாகின்றது. வான்மீகிமுனிவர்‌ இராமன்‌ திருவவதரித்தா 
னென்ற கதையைப்‌ பாலகாண்டம்‌ பதினெட்டாம்‌ ஸர்க்கத்திலே 
யெழுதி அந்த ஸர்க்கதீதிலேயே விச்வாமித்ர முனிவன்‌ வந்தா 
னென்பதையும்‌ எழுதிவைத்தார்‌. அக்காலம்‌ தொடங்கியே நமக்கு 
சாமகதைகள்‌ தெரியவருகின்றன. இராமன்‌ விச்வாமித்திரமுனி 
வர்‌ பின்னால்‌ செல்லும்போது அவன்‌ பன்னிரண்டு பிராயமுடை 
யவனென்று அறுதியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே பன்னிரண்டு 
வயது வரையில்‌ இராமபிரான்‌ காட்டின திருக்குணங்கள்‌ நமக்குத்‌ 
தெசியவருதற்குப்‌ பிரமேயமில்லாமலிருக்கிறது. ஆயினும்‌ ஈம்‌ 
பிள்‌ ளைபோல்வாரான அஆசாரியர்களின்‌ பேரருளால்‌ ஒரு திருக்‌ 
குணம்‌ சிறப்பாகத்‌ தெரியவருகின்றது. இளையோனாகிய 
லக்ூஷமணனைப்பற்றிச்‌ சொல்லும்போது ““பால்யாத்‌ பிரப்ருதி ஸுஸ்‌ 
நிக்த:' என்றார்‌ வான்மீகிமுனிவர்‌; இளமை முதற்கொண்டே இணை 
யோன்‌ இராமனிடத்தில்‌ மிகுந்த அன்பு பூண்டவனென்பது இதன்‌ 
பொருள்‌. இரண்டு மூன்று பிராயம்‌ கடந்த பிறகே “பால்ய வயது” 
என்று சொல்லப்படும்‌. ஆனாலும்‌ “பால்யாத்‌ ப்ர ரதி” என்கிற 
_விதற்குப்‌ பொருள்‌ கூறுகின்ற ஆசாரியர்கள்‌ 'தொட்டிற்‌ பருவமே 
பிடித்து' என்று உரைத்தருளி யுள்ளார்கள்‌. (அதாவது, சிசுப்‌ 
பருவத்தையே பால்யமாகக கொண்டார்களென்றபடி.) தொட்டிற்‌ 
பைருவம்‌ தொடங்கியே இலக்குமன்‌ இராமனிடத்து மிகுந்த அன்பு 
பூண்டவனென்பது எங்ஙனம்‌ தெரிந்த தென்னில்‌ ; சகரவர்த்திக்கு 
கான்கு பிள்ளைகள்‌ பிறந்தவுடனே தொட்டிலிடும்‌ நாளில்‌ தனித்‌ 
தனியே நான்கு தொட்டில்கள்‌ இட்டு, பிள்காகவின்‌ அவதாரக்‌ 
கிரமத்தில்‌ முதலிலே இராமனுக்குத்‌ தொட்டிலிட்டு, இரண்டாவ 
தாகப்‌ பரதனுக்குத்‌ தொட்டிலிட்டு, மூன்றுவதாக லக்ஷ்மணனுக்குத்‌ 
தொட்டிலிட்டு அத்தொட்டில்களிலே வரிசையாகப்‌ பிள்ளைகளைக்‌ 
கிடத்தினார்கள்‌. அப்போது இலக்குமணனுடைய தொட்டில்‌ இராம 
னது தொட்டிலுக்கு அடுத்திராமையினால்‌ சிறிது தூரத்திலே கிடக்க 
நேர்ந்து அதனைப்‌ பொறாமல்‌ இலக்குமன்‌ வீல்‌ வீலென்று கத்தியழு 
வன்‌. அப்படியழுவதன்‌ காரணத்தை யறிய கில்லாத தாய்மார்‌ 
முதலாலுர்‌ தேள்கொட்டிற்றோ ? பாம்பு கடித்ததோவென்று அதிசங்‌ 
கித்துத்‌ தொட்டிலைச்‌ சோதனை செய்வர்கள்‌. அங்குச்‌ சிற்றெறும்பு 


116 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


கூட இல்லாமைகண்டும்‌ எவ்வளவு சமர தானப்படு2 வும்‌ 
அழுகை ஓயாமைகண்டும்‌ வஸிஷ்டபகவானிடம்‌ ஓடி ஸ்வாமிந்‌/ 
லக்ஷ்மண சிசு ஓயாமல்‌ கத்தியழுகிறது; ஸமாதான முறைகள்‌ 
ஒன்றும்‌ பலிக்கவில்லை ; யாது காரணம்‌? கண்டு கூறுமின்‌ ' என்ன; 
அவர்‌ வந்துபார்க்கையில்‌ இலக்குமனுடைய தொட்டில்‌ இராமனது 
தொட்டிலுக்கு அடுத்திராமல்‌ தூரத்திலிருப்பதுதான்‌ இதற்குக்‌ 
காரணமாயிருக்கவடுக்கு மென்றெண்ணிீ. “ இராமனது தொட்டிலுக்கு 
அடுத்தபக்கத்திலேயே லக்ஷ்மணன்‌ தொட்டிலைச்‌ சேரவிடுங்கள்‌ ' 
என்று சொல்லிப்போனார்‌. அப்படியே சேரவிட்டார்கள்‌; இலககு 
மனுடைய அழுகை சிறிது ஓய்ந்தது; ஆனாலும்‌ பூர்த்தியாக 
ஓயவில்லை. அதனால்‌ மறுபடியும்‌ வஸிஷ்டமுனிவரிடம்‌ ஓடி * தேவரீர்‌ 
சொன்னபடி செய்தோம்‌ ; இலக்குமனுடைய அழுகை சிறிது 
ஓய்ந்ததேயொழிய முற்றிலும்‌ ஓய்ந்தபாடில்லை என்று சொல்ல, 
“அப்படியாகில்‌ இலக்குமனுக்குத்‌ தனித்தொட்டில்‌ வேண்டா; இராம 
னது தொட்டிலிலேயே உடன்கிடத்துங்கள்‌' என்று முனிவர்‌ கூற, 
அங்ஙனமே செய்தவாறே இலக்குமன்‌ அழுகை ஓய்ந்து சிரித்துக்‌ 
கொண்டேயிருக்க நேர்ந்ததாம்‌. இவ்விசேஷத்தையே “பால்யாத்‌ ப்ரப்ருதி 
ஸாஸ்நிக்த:” என்பதனால்‌ வான்மீகர்‌ காட்டியராளுகிறாரென்பர்‌ பெரி 
யோர்‌. இப்படி சிசுக்களையும்‌ ஈடுபடுத்தவல்ல “அழகும்‌ குணமும்‌ 
மிக்க இளமையிலேயே வாய்ந்தவன்‌ இராமன்‌ என்பது இதனால்‌ 
விளங்கிற்று. 


விச்வாமித்திரர்‌ வந்ததற்கு முக்கியமான காரணம்‌ 


இனி, மேலே செல்லுவோம்‌. விச்வாமித்ரமுனிவர்‌' சாமானிய 
ரல்லர்‌; அரும்‌ பெரும்‌ தவங்களை அவலீலையாகச்‌ செய்துமுடித்தவர்‌. 
அன்னவர்‌, தாம்‌ செய்ய நினைத்த வொரு சிறு வேள்விக்கு இராம 
னத்‌ துணை வேண்டிவந்தாரென்பதும்‌, தசரதமன்னவன்‌ தான்‌ சது 
ரங்க பலத்தோடுங்கூட வந்து காப்பதாகக்‌ கூறச்‌ செய்தேயும்‌ (நீ 
வரவேண்டா; உன்‌ புதல்வனையே அனுப்பவேண்டும்‌” என்று நிர்ப்பந்‌ 
தித்து இராமனையே கூட்டிக்கொண்டு போனாரென்பதும்‌ ஆராயத்‌ 
தக்க விஷயங்கள்‌. விச்வாமித்திரர்க்குத்‌ தமது யாகம்‌ குறையற 
நிறைவேற வேண்டுவ துதானே முக்கியம்‌; தசரதமன்னவனே நேராக 


வந்து நிறைவேற்றுவதாகச்‌ சொன்னால்‌ அதை யிவர்‌ தடுக்கவேண்டிய 


காரணமென்ன? என்று ஆராயுமளவில்‌, இராமன்‌ விச்வாமித்ர 
முனிவன்‌. பின்னே செல்லுகிற வியாஜர்‌. தினால்‌ தனது சில திருக்‌ 
குணங்களை வெளியிட கிளத்துஅதற்காகவே அம்முனிவனை வர 
வழைத்துத்‌ தன்னையே யனுப்புமாறு நிர்ப்பந்திக்கச்‌ செய்தனன்‌. 
அப்படியே ௮ம்முனிவனோடு செல்லுங்கால்‌ வெளியிட்ட திருக்குணங்‌ 
களில்‌ இரண்டொன்று எடுத்துரைப்போ மிங்கு. 


பதனுன்காவதுவினு ௧: த்யுதிமாந்‌ ? 117 


ளிச்வாமித்திரர்‌ இராமனைத்‌ துயிலுணர்த்துவடுலுள்ள விசேஷம்‌ 
இராமனும்‌ இலக்குமனும்‌ சிறுபிள்ளைகளாகையாலே உறங்கிக்‌ 
கிடக்க, பின்மாலையில்‌ முனிவன்‌ அச்சிறுவர்களைத்‌ துயிலுணர்த்தித்‌ 
திருப்பள்ளி யெழுச்சி பாடவேண்டியதாயிற்று. அப்போது இரு 
வரையும்‌ எழுப்பவேண்டியிருந்தும்‌ இராமபிரானொருவனையே எழுப்பு 
வதாக ச்லோகம்‌ காண்கிறது; 


“தெள்ஸல்யா ஸுப்ரஜா ராம! பூர்வா ஸந்த்யா ப்ரவர்த்ததே. 
உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தல்யம்‌ தைவமாஹ்நிகம்‌,” என்று. 


“மன்னுபுகழ்க்‌ கெளசலைதன்‌ மணிவயிறு வாய்த்த இராமா! ஸந்‌ 
தியா வந்தனம்‌ முதலிய நித்யகருமங்களைச்‌ செய்யவேணுமே, எழும்‌ 
திரு” என்று சொல்லி யெழுப்புவதாக இந்த ச்லோகமமைந்துள்ள து. 
ஸகல கருமங்களினாலும்‌ [ அதாவது, நித்யம்‌, நைமித்திகம்‌, காமியம்‌ 
என்கிற எல்லாக்‌ கருமங்களினாலும்‌ ] ஆராதிக்கத்‌ தகுந்‌தவனான ஸ்ரீமந்‌ 
நாராயணமூர்த்தியே இராமனாக வந்து திருவவதரித்திருக்கிருரென்‌ 
பதை யறியாதவரல்லர்‌ முனிவர்‌; நன்கறிந்தவர்‌. அவரவர்கள்‌ 
இவனை நோக்கிக்‌ கருமங்கள்‌ செய்யவேண்டுமே யொழிய, இவன்‌ 
தான்‌ஒருகருமமும்செய்யவேண்‌ டியவனல்லன்‌ என்‌ பதைநன்குணர்ந்த 
வரா யிருக்கச்செய்தேயும்‌ “கர்த்தவ்யம்‌ தைஃமாஹ்ந்கம்‌-— உத்திஷ்ட ” 
என்று சொல்லி யெழுப்பியதனால்‌ என்ன தெரியவருகிறது? பகவத்‌ 
கீதையில்‌ (3:22.), 


“நமே பார்த்தாஸ்தீ கர்த்தவ்யம்‌ த்ரிஷு லோகேஷகீஞ்சந, 
நரந்வாப்த மவாப்தவ்யம்‌ வர்த்த ஏவ ச கர்மணி” 


என்று, நான்‌ நித்ய கருமமொன்றும்‌ செய்யவேண்டிய தில்லையாயி 
னும்‌ அதனை வழுவாது செய்துகொண்டே யிருக்கிறேனென்று 
சொல்லியிருப்பதான து கேவலம்‌ உக்திமாத்திரமன் று, உண்மையில்‌ 
அனுட்டிப்பதேயென்று தன்னுடைய ஆசரணையினால்‌ காட்டிவருவது 
தெரிகின்றது. பிராட்டியைப்‌ பிரிந்து வருந்தியிருக்கையிலும்‌ 
பொய்கைகளிற்‌ சென்று ஸந்தியாவந்தனத்தைக்‌ குறையறச்‌ செய்‌ 
தானென்று ஆங்காங்குக்‌ காட்டி வருனெறார்‌ வான்மீகிமுனிவர்‌, 
ஓரிடம்‌ காண்மின்‌ ; யுத்த காண்டத்தில்‌ (5-22ல்‌) ஸூரியன்‌ அஸ்த 
மித்தானென்றும்‌ அப்போது இராமன்‌ பிராட்டியை நினைத்து மிகமிக 
வருந்திக்கிடந்தானென்றும்‌ சொல்லி, அடுத்த ச்லோகத்தில்‌ “ஆச்வா 
ஸிதேோர லஷ்மணேந ராடீல்‌ ஸந்த்யாமுபாத ” [இளயபெருமாளால்‌ தேறு 
தலடைந்து ஸந்தியாவம்தனம்‌ செய்தான்‌ ] என்றும்‌ சொல்லிற்று, 
சாஸ்த்ரோக்த கருமங்களில்‌ சிரத்தையுடைமையாகிற குணமிது. 


118 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


_————— னவை வம யய யய ப டட பேய்ய பெய்ய ட்டடடடடடடட டட பபப பயம வயயவயயமய்க்‌ 


கிங்கரெள ஸமுபஸ்ததெள என்றுரைத்த பெருங்குணம்‌ 
மற்றொன்றும்‌ கேண்மின்‌; விச்வாமித்திர முனிவரை கோக்கி 
இராமபிரான்‌ கூறுகின்றான்‌ :-- ்‌ 


“ இமெள ஸ்ம முநீசார்தூல! சீங்கரெள லருபஸ்திதெள, 
ஆஜ்ஞாபய யதேஷ்டம்‌ வை சாஸநம்‌ கரவாவ கிம்‌” 


என்று, இதன்‌ பொருளாவது? கானும்‌ என்‌ தம்பியும்‌ நீர்‌ இட்ட 
வேலைகளையெல்லாம்‌ பணிவுடன்‌ செய்வதற்காகவே வந்திருக்கிறோம்‌; 
சிறிதும்‌ தயங்காமல்‌.எங்களுக்கு நீர்‌ கட்டளையிடலாம்‌ ; எது வேணு . 
மானாலும்‌ செய்யக்காத்திருக்கிறோம்‌--என்‌ பதாம்‌. இராமன்‌ ஸ்ரீமஹா 
விஷ்ணு வென்கிற தன்மையை மறைத்துக்கொண்டாலும்‌ சக்ரவர்த்‌ 
தியின்‌ திருமகன்‌ என்கிற தன்மைக்குக்‌ கண்ணழிவில்லையே. அப்படி 
மஹாராஜகுமாரனா யிருந்துவைத்து இழிதொழில்‌ செய்வதற்கே 
உம்மிடம்‌ வந்திருக்கிறோமென்று கைகட்டி நின்று சொல்லுங்‌ 
குணத்தை என்னென்பது ! 


குகப்பெருமாளிடம்‌ காட்டிய பெருங்குணம்‌ 


இனி அயேரத்தியா காண்டத்திற்குச்‌ செல்வோம்‌: “கூர 
ணிந்த வேல்வலவன்‌ குகனோடுங்‌ கங்கை தன்னில்‌, சீரணிந்த 
தோழமை கொண்டது மோரடையாளம்‌ ” என்று அனுமன்‌ சொல்‌ 
லாகப்‌ பெரியாழ்வார்‌ பணிக்கும்படி குகனென்னுமொரு வேடனோடு 
தோழமை கொண்ட குணம்‌ என்னே! இதைப்பற்றித்‌ திருமங்கை 
யாழ்வார்‌ பேசுமிடத்து (பெரியதிருமொழி-5-8-1) *ஏழையேதலன்‌ 
கீழ்மகனென்னாதிரங்கி மற்றவற்கின்னருள்‌ சுரந்து, மாழைமான்‌ மட 
நோக்கி உன்‌ தோழி உம்பியெம்பியென்றொழிந்திலை, உகந்து தோழன்‌ 
நீ யெனக்கிங்‌ கொழியென்ற சொற்கள்வந்து அடியேன்மன தீதிருந்‌ 
திட” என்று மனங்கனிந்து பேசுகிறார்‌. க்ஷத்ரியஜாதியில்‌ ஸூர்ய 
குலத்தில்‌ இக்ஷ்வாகுவமிசத்தில்‌ திருவவதரித்தவனும்‌ சக்ரவர்த்தி 
யின்‌ திருக்குமாரனும்‌ ஸகலைச்வர்யஸம்பன்னனும்‌ மஹாபுத்தி 
மானும்‌ பகைவனிடத்தும்‌ அன்பு கொள்பவனுமான இராமபிரான்‌ 
குகனை நோக்குங்கால்‌, இவன்‌ இழிவான வேடச்‌ சாதியனென்றும்‌ 
அதனால்‌ பகுத்‌ தறிவில்லா த அவிவேகியென்றும்‌ அச்சாதிக்கு இயல்‌ 
பான கொடுமையினால்‌ எல்லாவுயிர்களோடும்‌ பகைமை கொள்பவ 
னென்றும்‌ இகழ்ச்சி கொள்ள வேண்டியது ப்ராப்தமாயிருந்தும்‌ 
இங்ஙனம்‌ இகழ்ச்சி கொள்ளாது தனது பெருமைக்‌ குணங்களையும்‌ 
. பாராமல்‌ இவனிடம்‌ கலந்து பரிமாறின சீலகுணத்திற்குப்‌ பாசுர 
மிட்ட்‌ பேசப்போமோ? “குகனே ! என்‌ மனைவியான இந்த ஸீதை 
உன்‌ தோழி; என்‌ தம்பியான இந்த லக்ஷ்மணன்‌ உன்தம்பியே என்‌ 


பதினைந்தாவதுவின௧: அநஸூயக: ? . 119 


றும்‌, நீ எனது உயிர்த்தோழன்‌ ” என்றும்‌, இதுவரை நாங்கள்‌ உடன்‌ 
பிறந்தோர்‌ நால்வராயிருந்தோம்‌; இப்பொழுது உன்னுடன்‌ ஜந்து 
- பேராயினோம்‌” என்றும்‌ ஒற்றுமைநயம்‌ தோன்றக்‌ கூறினதும்‌ 
நெஞ்சையுருக்கும்‌ நலமன்றோ ! 


தண்டகாரண்ய முனிவர்களிடம்‌ காட்டிய பெருங்குணம்‌ 


இனி ஆரணியகாண்டத்திற்குச்‌ செல்வோம்‌ ; இராமபிரானைக்‌ 
காணவேண்டி முனிவர்கள்‌ பலர்‌ திரண்டு இராமன து பர்ணசாலைக்கு 
வந்து சேர்ந்தபோது இராமன்‌ தெண்டனிட்டுக்‌ கைகூப்பி நின்று 
கூறுகின்றாள்‌“ ப்ரஸீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஷா ஹி மமாதுலா, யதீத்ருசை 
ரஹம்‌ விப்ரைருபஸ்தேயைருபல்தித்‌:” என்று; முனிவர்களே ! அடியேனை 
நீங்கள்‌ மிகவும்‌ மன்னிக்கவேணும்‌. உங்களிருப்பிடங்களுக்கு நான்‌ 
வந்து சேர்ந்து உங்களது யோககேேமங்களை விசாரிக்கவேண்டி 
யிருக்க, என்னிருப்பிடந்தேடி நீங்கள்‌ வரும்படியாக அந்தோ! அப 
சாரப்பட்டுவிட்டேனே ! என்றான்‌. இந்த விரயமும்‌ மதுரபாஷண 
மும்‌ பிறரொருவரால்‌ அநுகரிக்கவும்‌ முடியாதன்றோ. 


ஸுத்ரீவனிடத்தில்‌ காட்டிய பெருங்குணம்‌ 


இனி கிட்கிந்தாகாண்டத்திற்‌ செல்வோம்‌. “லோகநாத: புரா 
பூத்வா ஸுக்ரீவம்‌ நாதமீச்சதி” என்றும்‌ “ ஸாக்ரீவம்‌ சரணம்‌ கத: என்றும்‌ 
சொல்லும்படியாக ஒருகுரங்கின்காலிலே குனிந்துகின்‌ றதாகவொரு 
பெருங்குணம்‌ காட்டப்பட்டது. இராவணனைக்கொல்வதற்கு ஸுக்ரீ 
வனைத்‌ துணை கொண்டதாகவும்‌ அதற்காகவே அவனைப்‌ பணிந்ததாக 
வும்‌ உலகம்‌ நினைக்கும்படியாக வுள்ளது. வாலியிடத்தில்‌ வாசாம 
கோசரமான பங்கமடைந்த இராவணனை வதஞ்செய்வதற்கு, அந்த 
வாலியை அவலீலையாகக்‌ கொல்லுமாற்றல்‌ படைத்த இராமன்‌ 
ஸாக்ரீவனைத்‌ துணேகொண்டானென்பது தகுதியற்றபேச்சு. “ இளை 
யவர்கட்கருளுடையாய்‌ இராகவனே !” என்று குலசேகராழ்வாரருளிச்‌ 
செய்தபடி தன்னுடைய தீனதயாளுத்வத்தை விளங்கச்‌ செய்வதற்‌ 
கென்றே இராமன்‌ ஸாக்ரீவனைத்‌ தேடிச்‌ .சென்‌ றனனென்பது தத்‌ 
துவம்‌. அப்படி அவனுக்கு அருள்‌ செய்யச்‌ சென்றவிடத்து தன்‌ 
னுடைய பெருமையைக்‌ காட்டாது “ஸுக்ரீவம்‌ சரணம்‌ கத:” என்றும்‌ 


சொல்லுமாறு பணிவு காட்டி நின்றது குணங்களில்‌ எல்லையான 
தன்றோ. ஆக இப்படிப்பட்ட பலபல திருக்குணங்களினால்‌ பெருமை 


% 


பெற்றவன்‌ என்பதே த்யுதீமாந்‌ என்றதற்கு உள்ளுறையாகும்‌. .... 


15. க: அநஸூயக: ? 


வாத்ஸல்யமும்‌ அநஸூயையும்‌ பரியாயமென்பது 


ஸ்ரீராமாயணத்தில்‌ வான்மீகி நாரத ஸம்வாதத்தில்‌ “க: அந 
ஸூயக:?” என்கிற பதினைந்தாவது வினா இனி விவரிக்கப்படுகிறது. 
அஸகியையில்லாதவன்‌ யாவன்‌ ? என்பது இந்த வினாவின்‌ பொருள்‌. 
நற்றங்களையும்‌ குற்றமாகக்‌ கொள்ளும்‌ துர்க்குணம்‌ அஸூயை 
யெனப்படும்‌. ௮.ஃதில்லாதவன்‌ இராமபிரானென்று. தேறி நிற்கும்‌. 


அஸூயையின்‌ பிரபாவம்‌ 


உலகில்‌ மனிதருடைய தன்மைகள்‌ ஒவ்வொருவரிடம்‌ ஒவ்‌ 
வொருவிதமாயிருக்கும்‌. குணங்களைக்‌ குணமாகவே கொள்வது 
சிலருடைய இயல்பு. குணங்களையும்‌ குற்றமாகக்‌ கொள்வது பல 
ரூடைய இயல்பு. குற்றங்களையும்‌ குணமாகக்‌ கொள்வது மிகச்‌ 
சிறந்த குணவாளரின்‌ இயல்பு. குற்றங்களைக்‌ குற்றமாகவும்‌ 
குணங்களைக்‌ குணமாசவும்‌ கொள்வது கூட ஒரு சிறந்த குணமென்று 
சொல்லலாம்‌. ஏனென்னில்‌; குணங்களையும்‌ குற்றமாகவே 
கொள்ளுமியல்வினர்‌ மலிந்த இந்நிலவுலகத்தில்‌ உள்ளதை உள்ள 
படி கொள்வாருளரேல்‌ வியக்கவேண்டியதேயாகும்‌. அப்படிப்பட்ட 
வர்‌ “ மநுஷ்யாணாம்‌ ஸஹஸ்ரேஷ” கச்சீத்‌” என்று கீதையிற்‌ சொன்னபடி 
பல்லாயிரவரில்‌ ஒருவரிருவரே தேறக்கூடும்‌. குணங்களையும்‌ குற்ற 
மாகக்‌ கொள்வதே அஸூயையாதலால்‌ அந்தத்‌ தீய குணத்தை 
வென்றவர்கள்‌ உலகில்‌ தேடிப்‌ பிடிக்கவேண்டிய நிலையில்தானுள்‌ 
ளார்கள்‌. உலகில்‌ ஸகலவிதமான வியாதிகளுக்கும்‌ மருந்துண்டு ; 
அஸூயை யென்னும்‌ வியாதிக்கு மருந்தே கிடையாது. ஸங்கல்ப 
ஸூர்யோதயத்தில்‌ வேதாந்ததேசிகர்‌ அற்புதமாக இரண்டு சுலோ 
கங்கள்‌ பணித்துள்ளார்‌; (1) -4 மயி தத்தாவதாநாயாம்‌ ” (2) “ நிரவதி குண 
க்ராமே” என்பன. இவற்றுள்‌ முதல்‌ சுலோகத்தின்‌ கருத்தாவது : 
அ௮ஸகியாதேவி சோர்வு சோம்பலால்‌ உறங்கிப்போனால்‌ பகவான்‌ 
குணசாலியென்று பேர்பெறமுடியும்‌; அர்த அஸூயாதேவி கண்‌ 
ணுறங்காதிருக்குமளவில்‌ பகவானாலும்‌ குற்றமற்றவனென்கிற 
பெயர்‌ பெறமுடியாது என்பதாம்‌. இரண்டாவது சுலோகத்தின்‌ 
கருத்தாவது: தோஷமென்பது சிறிதுமில்லாதவனும்‌ எல்லைகடந்த 
திருக்குணங்களுக்குக்‌ கடல்‌ போன்றவனுமான இராமபிரானிட த்து 
மன்றோ சில பாபிகள்‌ வசை கூறுகின்றார்கள்‌ ; எவ்விதமான வசை 
கூறுகின்றார்களென்னில்‌ ; முதன்‌ முதலாகத்‌ தாடகாவதமாகிற 
பெண்‌ கொலையைச்‌ செய்தானென்றும்‌, குற்றமற்றவனான வாலியை 
மறைந்து கொன்றானென்றும்‌, கரவதத்தில்‌ மூன்றடி பின்வாங்கினா 
னென்றும்‌ இங்ஙனே வசை கூறுகிறார்கள்‌. குணக்கடலான இராமன்‌ 


திறத்திலேயே இங்ஙனேயாம்போது; மிகச்‌ சில குணங்களையுடைய 
ராய்க்‌ குற்றமே வடிவெடுத்திருப்பவர்களான நம்போல்வார்திறத்து 
உலகம்‌ வசைகூறுவது வியப்போ ? என்பதாம்‌, 


ஆக, நற்றங்களையும்‌ குற்றமாக நினைப்பதும்‌ அப்படி பிறர்க்கு 
உரைப்பதுமான தன்மைக்கு அஸகயையென்று பெயராய்‌, இதற்கு 
எதிர்த்தட்டான குணத்திற்கு வாத்ஸல்யமென்று பெயராயிருக்கும்‌. 
“கு; வத்ஸல: ?' என்னுங்‌ கேள்வியின்‌ ஸ்தானத்தில்தான்‌ இங்கு “கு: 
அநஸூயக: ' என்னுங்‌ கேள்வியுள்ளது. ௮ஸுூயை யில்லாமை யென்‌ 
பதுமாத்திரம்‌ உயர்ந்த குணமாகமாட்டாதாதலால்‌, குற்றங்களைக்‌ 
குற்றமாகக்‌ கொள்ளாதவளவோடு நில்லாமல்‌ நற்றமாகவுங்‌ 
கொள்ளுகையாகிற வாத்ஸல்யமுடையவன்‌ யாவன்‌ ? என்று கேட்‌ 
பதே இங்குற்றது. 

குற்றங்களை நற்றமாகக்‌ கொள்வதன்‌ சிறப்பு 

அன்பின்‌ மிகுதியில்‌ குற்றங்களைக்‌ காணாமலிருந்துவிடுவ து 
உண்டே யொழிய குற்றங்களை நற்றமாகவும்‌ கொள்வது உண்டோ? 
நம்முடைய செல்வக்‌ குழந்தைகள்‌ குற்றங்கள்‌ செய்தால்‌ அதுகண்டு 
சீறித்‌ தண்டிப்பதும்‌ சிலபோதுண்டு ; சிலபோதுகளில்‌ குற்றங்களைக்‌ 
காணாமல்‌ [தண்டியாமல்‌] இருந்துவிடுவதுமுண்டு. இவ்வளவே 
யொழீயக்‌ குற்றங்களையும்‌ நற்றமாகக்‌ கொள்வதென்பது உண்டோ? 
என்று சிலர்‌ கலங்கியிருப்பர்கள்‌. அவர்கள்‌ தெளிவதற்கு ஒரு சிறு 
விஷயம்‌ சொல்லுகிறோம்‌; தகப்பனார்‌ வெளியே சென்‌ றிருக்கும்போது 
குமாரன்‌ பல தீம்புகள்‌ செய்கிறான்‌. தகப்பனார்‌ வீட்டுக்கு வந்த 
வுடனே கோட்‌ சொல்லித்‌ தருமவர்கள்‌ அத்திம்புகளைச்‌ சொல்லும்‌ 
போது, தகப்பனார்‌ குமாரனைத்‌ தூணில்‌ கட்டியடிப்பதுமுண்டு, கிடக்‌ 
கட்டுமென்று வாளாவிருந்து உபேஷை காட்டுவதுமுண்டு; செய்த 
தீம்புக்கு உகந்து எடுத்தணைத்து முத்தமிட்டு உச்சிமோந்து உள்ளம்‌ 
பூரித்திருப்பதைக்‌ காட்டுவதுமுண்டு. கண்ணபிரான்‌ *மச்சொடு 
மாளிகையேறி மாதர்கள்‌ தம்மிடம்‌ புக்குக்‌ கச்சொடு பட்டைக்கிழித்‌ 
துக்காம்புதுலெவை &றித்திீமைகள்‌ செய்தவற்றைமுறையிடும்போது 
யசோதைப்பிராட்டி *ஓர்‌ நெடுங்கயிற்றால்‌ தீரா வெகுளியளாய்ச்‌ 
- சிக்கன ஆர்த்தடிப்பதுமுண்டு ; *நானுமுரைத்திலேன்‌ நந்தன்‌ பணித்‌ 
இலன்‌ நங்கைகாள்‌ நானென்‌ செய்கேன்‌ * என்பதுமுண்டு; “ அஞ்சவு 
ரப்பாளசோதை ஆணாடவிட்டிட்டிருக்கும்‌” என்னும்படி “என்குட்டனே 
மூத்தந்தா'' என்பதுமுண்டு. .குற்றத்தை நற்றமாகக்‌ கொள்ளும்‌: 
அன்புநிலை இதுவே காணீர்‌. இத்தகைய நிலை எம்பெருமானுக்கு 
சேதனர்களில்‌ சிலர்‌ திறத்தில்‌ சிற்சில ஸமயங்களில்‌ தோன்றுவ 
துண்டு ; “தன்னடியார்‌ திறத்தகத்துத்‌ தாமரையாளாகிலும்‌ சித 
குரைக்குமேல்‌, என்னடியா ரதுசெய்யார்‌, செய்தாரேல்‌ நன்றூசெய்தா 

௮-16 


122 ஸ்ரீராமாநுஜன்‌---அபூர்வ ராமாயணம்‌ 


ரென்பர்போலும்‌” என்கிற பெரியாழ்வரர்‌ பாசுரத்தின்‌ சுவைமிக்க 
பொருளைச்‌ சொல்லவல்லாரிடத்து இதன்‌ விரிவு கேட்டுணர த்தக்கது. 


விபீஷணாுழ்வானிடத்தில்‌ காட்டிய வாத்ஸல்யம்‌ 


ஸ்ரீராமாயணத்தில்‌ ஸ்ரீராமபிரான்‌ இப்பெருங்குணத்தைக்‌ 
காட்டின விடங்களில்‌ தலையான விடமொன்று கேண்மின்‌ ;--விபீஷ 
ழ்வான்‌ “ஸர்வலோக சரண்யாய ராகவாய மஹாத்மநே, நிவேதயத மாம்‌ 
கப்‌ ப்ரம்‌ விபீஷணமுபஸ்தீதம்‌” என்று பெருமிடறுசெய்து கூப்பிட்டு 
அடைக்கலம்‌ புகுந்தவன்று இரண்டு பக்ஷங்கள்‌ தோன்‌ நின ; “இவன்‌ 
துஷ்டனாகையாலே அங்£கரிக்கத்‌ தக்கவனல்லன்‌ ' என்று ஸுக்ரீவன்‌ 
முதலானோர்‌ கூறினர்‌. இவன்‌ அதுஷ்டனாகையாலே [யோக்யனாகை 
யாலே] அங்கீகரிக்க த்தககவனேயென்‌ று அனுமன்‌ கூறினன்‌. இது 
அனைவருமறிந்ததே. சக்ரவர்த்தி திருமகனார்‌ ஸுக்ரீவ பக்ஷத்தைக்‌ 
கண்டித்து மாருதி பக்ஷத்தை ஆதரித்ததாக எல்லாரும்‌ க்ரஹித்திருப்‌ 
பர்கள்‌. அப்படியல்லாமல்‌ ஸ்ரீராகவன்‌ ஸுத்ரீவ பகூத்தோடொப்ப 
மாருதி பக்ஷத்தையும்‌ கண்டித்து மூன்றாவதாக வொரு வில௯்£ண 
பக்ஷத்தைத்‌ தான்‌ வெளியிட்டருளின தாக அபயப்ரதானஸாரத்தில்‌ 
வேதாந்ததேகிகர்‌ அற்புதமாக அருளிச்செய்கிறார்‌. அந்த மூன்றாவது 
பக்ஷம்‌ எதுவாயிருக்குமென்‌ று அறிஞர்கள்‌ தம்தம்‌ உள்ளத்தில்‌ சற்று 
ஆராய்ந்து பார்க்கவேணும்‌. எவவளவு ஆராய்ந்தாலும்‌ அது நம்‌ 
போல்வாருடைய மேதைக்கு எட்டாது. விபீடணனைக்‌ கைக்கொள்ள 
லாகாதென்று ஸாக்ரீவாதிகள்‌ கூறினார்கள்‌ ; அவனைக்‌ கைக்கொள்‌ 


ளவே வேணுமென்று அனுமன்‌ கூறினன்‌ ; முடிவாகப்‌ பெருமாள்‌ 
அவனைக்‌ கைக்கொண்டார்‌; ஆகவே ஸாக்ரீவ பக்ஷத்தைத்‌ தள்ளி : 


மாருதி பக்ஷத்தையே பெருமான்‌ ஆதரித்தார்‌--என்று இவ்வளவே 
தான்‌ ஈம்போல்வாரால்‌ கிரஹிக்க முடியும்‌. ஸுக்ரீவாதிகள்‌ சொன்ன 
வார்த்தையைப்‌ பெருமாள்‌ பூர்த்தியாகக்‌ கண்டித்தாரா? மாருதியின்‌ 
வார்த்தையைப்‌ பூர்த்தியாக ஆமோதித்தாரா? என்று பார்க்க 
வேணும்‌. பார்க்குமளவில்‌ இரண்டும்‌ இல்லையென்றே தேறும்‌. 
ஸுக்ரீவனுடைய வாதத்தில்‌ “விபீஷணன்‌ துஷ்டனாகையாலே கைக்‌ 
கொள்ளத்‌ தகாதவன்‌ ” என்றுள்ளது; இதில்‌ கைக்கொள்ளத்‌ தகாத 
வனென்பதை மாத்திரம்‌ பெருமாள்‌ கண்டித்தாரேயொழிய * துஷ்ட 
னாகையாலே ' என்கிற ஹேதுவையும்‌ கண்டித்தாரல்லர்‌. மாருதியின்‌ 
வாதத்தில்‌ விபீஷணன்‌ யோக்யனாகையாலே கைக்கொள்ளத்‌ 
- தக்கவன்‌ ' என்றுள்ளது. இதில்‌ கைக்கொள்ளத்‌ தக்கவனென்பதை 
மாத்திரம்‌ பெருமாள்‌ ஆதரித்தாரே யொழிய * யோக்யனாகையாலே ' 
என்கிற ஹேதுவையும்‌ ஆதரித்தாரல்லர்‌. ஆகவே இரு கக்தியிலும்‌ 


ஆதரித்த அம்சமுமுண்டு, கண்டித்த அம்சமுமுண்டு என்று தேறிற்று. 


பெருமாளுடைய மூன்றாவது பக்ஷமாகத்‌ தேறினது யாதெனில்‌, 


பதினைந்தாவதுவிஐ--௧: அநஸூயக: ? 123 


கவ்வை ய —— 


வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீஸூக்கி விவரணம்‌ 

உலகில்‌ ஆச்சரியமாக ஸ்ரீராமாயண ப்ரவசனம்‌ செய்வார்‌ 
பலருளர்‌. ஆனால்‌ இத்தகைய ரஸ்யமும்‌ ரஹஸ்யமுமான அர்த்த 
விசேஷம்‌ வேதாந்த தேசிகருடைய திருவாக்கில்‌ அவதரித்திருந்தும்‌ 
இதையெடுத்துரைப்பார்‌ மிகச்‌ சீலரே. இப்படி அர்த்தம்‌ செய்யும்‌ 
படியாக ஸ்ரீராமாயண மூலத்தில்‌ என்ன இருக்கிற. தென்னில்‌ “மித்ர 
பாவேந ஸம்ப்ராப்தம்‌ ந த்யஜேயம்‌ கதஞ்சந' என்றும்‌, “ தோலோ யத்யபி 
தஸ்ய ஸ்யாத்‌ ஸதாமேததகர்ஹிதம்‌ ” என்றுமுள்ளது. இவற்றைச்‌ சிறிது 
விவரிப்போம்‌. மித்ரபாவேந என்‌ றவிடத்தில்‌ மித்ரசப்தம்‌ பக்தனென்‌ 
னும்‌ பொருளிலாயது. நேசனென்னும்‌ பொரு&யே கொண்டாலும்‌ 
குற்றமில்லை. விபீஷணன்‌ மெய்யன்பனாக வந்தானல்லன்‌ ; அன்ப 
னென்று வேஷம்பூண்டு [பாவனை கொண்டு] வந்தவனே ; அப்படிப்‌ 
பட்டவனை நான்‌ கைவிடமாட்டேன்‌ என்கிறார்‌ பெருமாள்‌. இனி 
“தோஷோ யத்யடீ தஸ்ய ஸ்யாத்‌” என்றவிடம்‌ உயிரானது. இதில்‌ 
யத்யபி என்றதை வார்த்தைப்பாடாக விட்டொழித்து, தோஷ: தஸ்ய 
ஸ்யாத்‌ -கான்‌ கைக்கொள்ளுமளவில்‌ அவனுக்கு தோஷம்‌ இருந்து 
தீரவேண்டும்‌. (அதாவது) அவன்‌ துஷ்டனாகவே யிருக்கவேண்டு 
மென்றபடி. (இவ்விதமாக வேதாந்த தேசிகர்‌ பொருளுரைக்கிறார்‌.) 
குணங்கள்‌ நிரம்பியிருப்பவனையே பெருமாள்‌ கைக்கொள்வதென்று 
விரதம்‌ கொண்டால்‌ அதிகாரி ஒருவனும்‌ கிடைக்கமாட்டானென்பது 
தவிர பெருமாளுடைய கருணைக்கும்‌ மேன்மையில்லையாகும்‌. சரணா 
கதர்களின்‌ குணங்களுக்காக அருள்‌ செய்ததாகுமே யொழிய தம்‌ 
முடைய கருணையால்‌ காரியம்‌ செய்ததாக ஆகாதன்றோ. இவவர்த்‌ 
தத்தைக்‌ கூரத்தாழ்வான்‌ ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில்‌ “ த்வத்பாதலம்ச்ர 
யணஜேறுஷ? ஸாத்காராந்‌ உத்யுஞ்ஜதச்‌ சரிதக்ருத்ஸ்ந விதீம்ச்ச தாம்ஸ்தாந்‌, த்வம்‌ 
ரக்ஷஸீதி மஹிமா ந தவாலமேஷ்‌:' என்கிற சுலோகத்தினால்‌ விளங்கக்‌ 
காட்டியருளினார்‌. குற்றங்‌ குறைகளையே பச்சையாகக்கொண்டு 
சரணாகதர்களைக்‌ கைப்பற்றுகிறாரென்பதே பெருமாளுக்கு ஏற்றம்‌. 

வாத்ஸல்யதுணத்தில்‌ வரும்‌ சங்காபரிஹாரங்கள்‌ 

இப்படிக்கொண்டால்‌ அடியவர்களான நாம்‌ குற்றந்களை 
மனஸ்கரித்தே செய்யவேண்டியதாக நேர்ந்துவிடாதோவென்று 
இங்குப்‌ பல சங்கைகளைச்‌ செய்வர்‌ சிலர்‌. நாம்‌ சாஸ்த்ரக்கட்டளையின்‌ 
படியே! வர்த்திக்கக்‌ கடமைப்பட்டவர்களென்பது அசைக்க முடியாத 
படி தேறியிருப்பதாதலால்‌ நாம்‌ புத்திபூர்வகமாகவே குற்றஞ்செய்ய 


124 ஸ்ரீராமாநுஜன்‌— அபூர்வ ராமாயணம்‌ 


நேர்ந்துவிடுமென்பது தவறு. நெருப்பானது வீட்டைக்‌ கொளுத்து 
மென்று ஒருவர்‌ நெருப்பின்‌ பெருமையைச்‌ சொன்னவளவால்‌ ௩ம்‌ 
வீடு நெருப்பிற்‌ கொளுந்தி யொழிந்ததாக வருந்திவிடுவதுண்டோ ? 
இராமனை “மயா ப்ருதிலீஸம:” என்று மிக்க பொறுமைக்குண 
முள்ளவனாகச்‌ சொல்லியிருக்கிறது. “நாம்‌ எவ்வளவு குற்றங்கள்‌ 
செய்திடினும்‌ இராமன்‌ பொறுத்தருள்வன்‌ ' என்று நம்பிக்கை 
கொண்டு யாவரும்‌ மனஸ்கரித்துக்‌ குற்றங்களைச்‌ செய்யத்‌ துணிவர்க 
ளென்று கொண்டு இராமனைப்‌ பொறுமையாளனல்லனென்‌ று 
சொல்லிவிடமுடியுமோ ? இராகவனது திருக்குணங்களில்‌ எந்த 
குணம்‌ எந்த சமயத்தில்‌ எந்த அதிகாரியின்மீது எவ்விதமாகப்‌ 
பெருகுமென்று நம்மால்‌ காணமுடியுமோ ? ஸாுக்ரீவமஹாராஜனிடத்‌ 
தில்‌ அக்கி ஸாக்ஷிகமாகச்‌ சிறந்த நட்புசெய்து “ இள யவர்கட்கரு 
ளுடையாய்‌ !” என்று குலாவ நின்ற இராகவன்‌, அந்த ஸுக்ரீவன்‌ 
குறிப்பிட்ட காலத்தில்‌ படை திரட்டிக்கொண்டு வந்து சேரவில்லை 
யென்று சீறிச்சிவந்து “ந ச ஸங்குசித: பந்தா யேந வாலீ ஹதோ கத: ்‌்‌ 
என்றும்‌, 4 ஹநீஷ்யாமி ஸபாந்தவம்‌ ” என்றும்‌, [அதாவது, என்னம்புக்‌ 
கிலக்காகி மாண்ட வாலி போனவழி இன்னும்‌ மறையவில்லை; அதே 
வழியில்‌ ஸுக்ரீவனையும்‌ சுற்றத்தாருடன்‌ செலுத்துவேன்‌ என்று] 
கூறின இராகவன்‌ எப்போதுமே பொறுமைக்கடலென்றும்‌, எப்‌ 
போதுமே குற்றங்களை நற்றமாகக்‌ கொள்பவனென்றும்‌ நினைக்க 
முடியாதவனாயிருப்பதால்‌ குற்றஞ்செய்ய அஞ்சியிருக்க வேண்டியது 
சேதனர்களின்‌ கடமையாகும்‌. அவன்‌ பக்கலில்‌ விளங்கும்‌ திருச்‌ 
குணங்களை யெடுத்துரைக்கு மளவால்‌ எவ்விதமான ஆபத்தும்‌ 
சங்கிக்கத்‌ தகாது. 


ப்ரஸங்காத்‌ மாலிகன்கதையை யெடுத்துக்காட்டுதல்‌ 


கண்ணபிரானுடைய சரித்திரங்களில்‌ ஒன்று கேள்விப்படு 
கிறோம்‌; “ சீமாலிகனவனோடு தோழமைக்‌ கொள்ளவும்‌ வல்லாய்‌, 
சாமாறு அவனை நீ யெண்ணிச்‌ சக்கரத்தால்‌ தலைகொண்டாய்‌ ” என்ற 
பெரியாழ்வார்‌ பாசுரத்தினால்‌ அறியும்‌ வரலாறு விசித்திரமாக 
வுள்ளது. உயிர்த்தோழனாகக்‌ கொள்ளப்பெற்றவனையே தலையறுப்‌ 
பதுஞ்‌ செய்ததாகக்‌ கதை காண்கிறது. இப்படிச்‌ செய்வது பெரும்‌ 
பாதகமல்லவாவென்று சங்கிப்பவர்களுடைய கலக்கம்‌ தீருமாறு 
அவ்வாழ்வார்‌ தாமே அப்பாசுரத்திலேயே 4 ஆமாறு அறியும்‌ பீரா!” 
என்கிறார்‌. எந்தெந்த சமயத்தில்‌ யார்யாரிடத்தில்‌ எப்படி பழக 
வேணுமென்பது அப்பெருமானுக்கே தெரியுமாதலால்‌ அவனது 
செயல்களில்‌ யாரும்‌ எவ்விதமான முறையும்‌ நினைக்கத்தகாது என்‌ 
பதையே 4 ஆமாறறியும்‌ பிரானே ?” என்பதனால்‌ ஆழ்வார்‌ காட்டினா 
ராகிறார்‌. 


பதிணைந்தாவதுவீனு-க: அநஸயக: ? 125 


ஆக, இராமபிரான்‌ குற்றங்களையும்‌ நற்றமாகக்‌ கொள்பவ 
னென்பதே *அநஸூயக:' என்பதில்‌ விளங்கும்‌ குணமென்றும்‌, 
இது மிகச்‌ சிறந்த குணமென்றும்‌, இதில்‌ எவ்விதமான ஆதேபமும்‌ 
செய்யப்பொருந்தாதென்றும்‌ சொல்லிற்றாயிற்று. 


பிறர்‌ பெருமைகண்டு உகப்பதாகிற அநஸூயை 


“ நற்றங்களையும்‌ குற்றமாக்குவது அஸூயை ' என்றுகொண்டு 
கீழ்‌ விவரணம்‌ காட்டினோம்‌. “ பிறர்க்குண்டான பெருமையைப்‌ 
பொறுக்குந்தன்‌்மையில்லாமை அஸூயை * என்றுஞ்‌ சொல்லுவதுண்‌ 
டாகையால்‌ அப்பொருளின்படியும்‌ சிறிது விவரணம்‌ காட்டுகிறோம்‌. 
பிறருடைய மேன்மையைக்கண்டு பொறருமையாகிற அஸூஓயையில்‌ 
லாதவன்‌ யாவன்‌ ? என்பது இந்த வீனா. பிறருடைய மேன்மை 
கண்டு பெருமகிழ்ச்சி கொள்ளுமியல்வினரிடத்தில்‌ அஸயை யென்‌ 
னும்‌ துர்க்குணம்‌ தலைகாட்டமாட்டாது. தன்னை யடி.பணிந்தார்க்‌ 
கெல்லாம்‌ பல்வகையான பெருமைகளையு மளிடபவனன இராம 
பிரான்‌ அப்பெருமைகளைக்‌ கண்டு பொறாமைகொள்ள ப்ரஸக்தி 
யில்லை. இவனது திருக்குணங்களைத்‌ தசரதசக்ரவர்த்தி பக்கலில்‌ 
எடுத்துரைக்கின்‌ ற அயோத்யாவாஸி ஜனங்கள்‌ “ உத்ஸவேஷு ச ளர்‌ 
வேஷ்‌ பீதேவ பரிதுஷ்யத்‌ ” என்று கூறியுள்ளார்கள்‌. அவரவர்களது 
இல்லங்களில்‌ ஸந்தோஷச்‌ செய்திகள்‌ நடைபெறுங்கால்‌ இராமன்‌ 
ஆனந்தப்படுவதைக்‌ கண்டால்‌ அவர்களுக்கெல்லாம்‌ இவன்‌ 
தந்தையே ! என்னும்படியாயிருக்குமாம்‌. 


இராமலுல்‌ பெருமை பெற்றவர்கள்‌ 


ஏழை ஏதலன்‌ கீழ்மகன்‌ என்று ப்ரஸித்தனனவொரு வேடர்‌ 
தலைவனை இராமன்‌ பெருமைப்படுத்தியதி லிருந்து அவன்‌ ஆசாரியர்‌ 
களால்‌ .குஹப்பெருமாள்‌ என்று வழங்கப்பட்டு வருகிறான்‌. சபரி ' 
யானவள்‌ “சுகஷாஷா தவ ஸெளம்யேந பூதாஸ்மி ரருநந்தந !” என்னும்படி 
இராமன து திருக்கண்‌ ணோக்கமொன்‌ றினால்‌ பரமபரிசு த்தையாயினள்‌. 
குரங்கினங்களும்‌ இப்பெருமானது மஹாநுகீரஹத்தைப்பெற்று 
ஸுக்ரீவ மஹாராஜரென்றும்‌ அங்கதப்‌ பெருமாளென்றும்‌ ஸ்ரீவானர 
முதலிகளென்றும்‌ பெருமைபொலிய வழங்கப்பட்டு வருகிறார்கள்‌. 
அனுமனுக்குத்‌ திருவடியென்னும்‌ வியபதேசத்தைத்‌ தந்தருளினன்‌. 
தன்னுடைய அபிமான த்தினால்‌ கழுகரசன்‌ ஜடாயு மஹாராஜர்‌ என்‌ 
றும்‌ பெரிய வுடையாரென்றும்‌ வழங்கநின்றான்‌. ராக்ஷஸ ஜாதீய 
ஒனவொரு பக்தன்‌ விபீஷணாழ்வானென்று விருதூதநின்று “ என்‌ 
னிலங்கு நாமத்தளவு மரசு” என்னப்பெற்று 4 மன்னுடைய 
விபீடணற்காய்‌ மதிளிலங்கைத்‌ திசைநோக்கி மலர்க்கண்வைத்த ” 
என்னவும்‌ பெற்றுக்‌ காலதத்வமுள்ளதனையும்‌ பெருமைபெற்று 


126 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


வாராமின்றான்‌. இங்ஙனே எத்தனை காட்டவேணும்‌ ! இப்படி பலர்க்‌ 
ப்‌ பலவிதமான பெருமைகளை விளைத்து இதனாலேயே உள்ளம்‌ 
பூரித்திருக்கின்‌ ற இராமபிரான்‌ பிறர்‌ பெருமையைக்கண்டு பொறாமை 
யாகிற அஸூயை யென்னும்‌ துர்க்குணத்திற்கு அவகாச லேசமு 
மற்றவனன்‌ ரோ. 
முழுக்ஷுப்படி தீவ்யஸ9க்தி யொன்று 
மானிடர்க்குண்டாகும்‌ தியகுணங்களில்‌ அஸயையொன்றே 
தலைமை பெற்றது. இதனை வென்றவர்கள்‌ உலகில்‌ கிடைப்பது 
மிகவுமரிதே. பிள்ளைலோகாசாரியர்‌ தாமருளிச்செய்த முமு௯ுப்‌ 
படியென்னுமொரு திவ்விய நூலில்‌ “இப்படியிருக்கும்‌ ஸ்ரீவைஷ்ண 
வர்களின்‌ ஏற்றமறிந்து உகந்திருக்கை ” என்று பணித்தவிடத்திலே 
வியாக்கியான கர்த்தாவான மணவாளமாமுனிகள்‌, த 
உழற்றைக்‌ ருணங்களல்லாமுண்டாலுலும்‌ உண்டாக 
அரிதாயிருப்பதொன்றன்றே இது ” 
என்று அருளிச்செய்கிறார்‌. ஆகவே இத்தீயகுணம்‌ மானிடர்க்கு 
மருந்தில்லா வியாதியே யென்ன த்தட்டில்லை. இராமபிரான்‌ “ரிபூனா 
மபி வத்ஸல:” என்று அடிக்கடி கொண்டாடப்படுகிறான்‌. பகைவரிடத்‌ 
தும்‌ குற்றம்‌ பாராதவன்‌, பகைவர்க்கும்‌ பெருமையை விளைக்க 
நினைப்பவன்‌ என்று ப்ரஸித்திபெற்ற இராமபிரானொருவனே “க; 
அநஸ$ூயக: ?” என்கிற வினாவுக்கும்‌ விடைக்குமிலக்காகத்‌ தகுமவன்‌. 
தீதாபாஷ்யத்தின்படி அநஸூயா நிரூபணம்‌ க 
பகவத்ததையில்‌ (9-1.) “ப்ரவஷ்யாமி அநஸூயவே” என்னு 
மிடத்தில்‌ பாஷ்யம்‌ செய்தருளாநின்‌ ற ஸ்ரீராமாநுஜர்‌ “சாஸ்த்ரோக்‌ 
தங்களான விஷயங்களைக்‌ கேட்டால்‌ இது பொருக்தாதென்று 
குதர்க்கம்‌ செய்பவன்‌ அஸுூயையுடையவன்‌ ; பொருந்துமென்று 
உகந்திருப்பவன்‌ அஸூயையில்லா தவன்‌” என்று கருத்‌ துரைக்கிறார்‌. 
இவ்விதமான பெருமையும்‌ இராமபிரானுக்கே ஏற்கும்‌. 
ராம ஜாபாலி ஸம்வாதம்‌ 
இராமனைக்‌ காட்டில்நின்‌ றும்‌ திருப்பித்‌ திருவயோத்திக்கு எழுந்‌ 
தரளப்பண்ணிக்‌ கொண்டு போகவேணுமென்று சித்திர கூடத்திற்கு 
வந்த பரதாழ்வானுக்குப்‌ பரிந்து ஜாபாலியென்னும்‌ முனிவன்‌ இரா 
மன்பக்கலில்‌ சில நாஸ்திக வரதங்களைச்‌ செய்யத்தொடங்கனன்‌: 
“ அச்வாஸயம்‌ தம்‌ பரதம்‌ ஜாபாலிர்‌ ப்ராஹ்மணோத்தம:, உவாச 
ராமம்‌ தர்மஜ்ஞம்‌ நர்மாபேதமிநம்‌ வச: என்று (அயோ. 108-!) வான்‌ 
மீகிமுனிவரும்‌ [தர்மாபேதம்‌ வச: உவாச] என்று சொல்லுமாறு 
சாஸ்த்ரவிருத்தமான வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. அப்போது 


| 


13, 16ஆம்‌ வினாக்களின்‌ விவரணம்‌ 127 


இராமன்‌, “ அம்ருஷ்யமாண: புகருக்ரதேஜு: நிசம்ய தந்‌ நாஸ்திக 
வாக்ய வேஷம்‌, அதாப்ரவீத்‌ தம்‌ ந்ருபதேஸ்‌ தநூஜோ விகர்ஹ 
மாணோ வசநாநி தஸ்ய.” (அயோ. 109-30) என்றபடியே, பெரிய 
ப்ராஹ்மணோத்தமனான ஜாபாலி சொன்ன தெசொல்லாயிற்ேற! 
என்றும்‌ பாராமல்‌ நாஸ்திக வாதத்தைச்‌ சிறிதும்‌ ஸஹிக்கமாட்டாமல்‌ 
அந்த முனிவனைச்‌ சீறி வெறுத்ததாகவுங்‌ காண்கிறது. ஆக, எல்லாப்‌ 
படிகளாலும்‌ இராமன்‌ அஸ9யையற்றவனென்றதாயிற்று. 


இனி 13, 16 வினுக்களின்‌ விமர்சனம்‌ 
இனி அடுத்த திருக்குணத்தை ஆராய்வோம்‌. கீழே “ஆந்ம்‌ 


வாந்‌ ௧:2” என்கிற பன்னிரண்டாம்‌ வினாவுக்கு ௮டுத்ததான “கோ 
ஜிதக்ரோத:?” என்கிற பதின்மூன்றாம்‌ வினா விவரிக்கப்படரமல்‌ விடு 
பட்டிருக்கிறது. அந்தவினவை மேலுள்ள பதின்மூன்றாவதுவினவோடு 
சேர்த்து விவரிக்கவேணுமென்று விட்டிருந்தோம்‌. ஜிதக்ரோத; க? 
என்றதற்கு கோபத்தை வென்றவன்யாவன்‌ ? என்று பொருள்‌. 
“கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய ஸம்யுகே?' என்கிற மேல்‌ 
வினாவுக்கு : போர்க்களத்தில்‌ எவனுடையகோபத்தைப்‌ பார்த்துத்‌ 
தேவர்களும்‌ அஞ்சி நடுங்குவார்கள்‌ ? என்றுபொருள்‌. ஆகவே இவ்‌ 
விரண்டு வினாக்களும்‌ ஒன்றோடொன்று முரண்‌ பட்டிருப்பதுபோல்‌ 
தோன்றும்‌. முரண்பாடின்‌ றி ஸமக்வயப்படுத்தி விவரிப்போமிங்கு. 


இராமபிரானது ஒற்றத்தன்‌ வைசித்திரிகள்‌ 


“ஜிதகரோத: க” என்ற பதின்மூன்றாவது வினாவுக்கு “கோபத்‌ 
தைவென்‌ றவன்‌ யாவன்‌ ?' என்று பொருளேயன்‌ றிக்‌ கோபமில்லா 
தவன்யாவன்‌ ? என்பதாகப்‌ பொருளன்று. கோபத்தை வெல்வதா 
வது--அதனை ஸ்வாதீனப்படுத்தி வைத்துக்கொள்ளுகை. சிலர்‌ எப்‌ 
போதும்‌ கோபிஷ்டர்களாகவே காணப்படுவர்‌; சிலர்‌ அடியோடு 
கோபமேயில்லாதவர்களாயிருப்பர்‌. இரண்டும்தவறு. கோபத்தைக்‌ 
காட்டிக்‌ காரியங்கொள்ளவேண்‌் டிய ஸமயங்களில்மாத்திரம்‌ கோபத்‌ 
தைவரவழைத்துக்கொள்வதும்‌, காரியம்‌ ஆனவாறே அக்கோபம்‌ 
இருக்குமிடம்‌ தெரியாமற்போம்படி செய்துகொள்வதும்‌ உத்தம 
புருஷர்களின்‌ லகஷணமாகும்‌. அரசன்‌ குற்றவாளிகளையும்‌, உபாத்தி 
யாயர்கள்‌ மாணாக்கர்களையும்‌, தந்தையர்‌ மக்களையும்‌ தண்டி க்கவேண்‌ 
டிய காலங்களில்‌ அவசியம்‌ தண்டிக்க ப்ராப்தமாகிறது. இதற்கு சாஸ்‌ 
திரங்களில்‌ அனுமதியுள்ளதாதலால்‌ மேற்சொன்ன தண்டனைகள்‌ 
தவறாகமாட்டா. அங்ஙனம்‌ தண்டிக்க நேரும்போது கோபமுண்டா 
கியே தீரும்‌. கோபமில்லையாகில்‌ தண்டிக்க முடியாதன்றோ. ஆகவே 


128 ஸ்ரீராமாநுஜன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 


இக்கோபம்‌ தவிர்க்கமுடியாததே. “எப்போது பார்த்தாலும்‌ இவன்‌ 
முகத்தில்‌ எள்ளுங்‌ கொள்ளும்‌ வெடிக்கிறது ' என்னும்‌ படியாகச்‌ சில 
ருளர்‌. அவர்களை வடநூலார்‌ பப்ரக்ருதிகோபநா:” என்‌ பர்‌; கோபமேஇயல்‌ 
வாகவுள்ளவர்கள்‌ என்றபடி. இராமனது தன்மையோ வென்னில்‌ ; 
போர்க்களத்தில்‌ காணும்போது “ அங்கண்ஞால மஞ்ச” என்றும்‌ 
“முனைத்தசீற்றம்‌ விண்சுடப்போய்‌ மூவுலகும்‌ பிறவும்‌ அனைத்து 
மஞ்ச” என்றும்‌ “ உயிர்மலங்கக்‌ கொண்ட சீற்றமொன்‌ றுண்டு ” 
என்றும்‌ “சினத்தினால்‌ தென்னிலங்கைக்‌ கோமானைச்செற்ற ” 
என்றும்‌ சொல்லுகிறபடியே வந்தேறியான கோபம்‌ அளவிட வொண் 


ணாத தாகவேயிருக்கும்‌. மற்றைப்‌ போதுகளில்‌ ' பார்த்தாலோ, . 


“ இவனிடத்து ஒருநாளும்‌ 


கோபம்‌ வந்து குடிபுகாது' என்னும்படி 
பரமஸெளம்யனாயிருப்பன்‌, 


வான்மீகி முனிவனது வினாக்களுக்கு விடைகூறுகின்ற நாரத . 


முனிவர்‌ “ இக்ஷ்வாகுவர்சப்ரபவோ ராமோநாம ஜநைச்‌ ச்ருத:"' 
என்று இராமபிரானைச்‌ சொல்லத்தொடங்கி “ஸநைவ ப்ரியதர்சந:” 
என்றும்‌ “ஸோமவத்‌ ப்ரியதர்சந:” என்றுஞ்‌ சொல்லி, மேலே ₹காலாக்கி 
ஸத்ருச: க்ரோதே” என்றும்‌ சொல்லியுள்ளார்‌. இரண்டு வகையான 
வினாக்களுக்கும்‌ தகுந்தவிடைகளே கூறிவைத்தார்‌. மேல்‌ அயோத்யா 
காண்டம்‌ முதல்‌ ஸர்க்கத்தில்‌ ஸ்ரீராமனது திருக்குணங்களைச்‌ சரமாரி 
யாகப்‌ பொழிந்துவருகின்‌ ற வான்மீகி முனிவர்‌. ட்‌ 
“ அப்ரத்ருஷ்யச்ச ஸங்க்ராமே க்ருத்தைரபீ ஸுராஸாரை: 
அநஸூயோ ஜிதக்ரோதோ....நச மத்ஸர்‌.” 
என்கிறார்‌. சக்ரவர்த்தியிடம்‌ ஸ்ரீராமகுணங்களை யெடுத்துரைக்கின்‌ ற 
நகரத்து ஜனங்கள்‌ “ஸ்மிதபூர்வாபீபாஷ்‌' என்று இராமனைச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறுகின்‌ றனர்‌. யாவரோடும்‌ சிரித்துக்கொண்டே அழகாகப்‌ பேசு 
மவனாம்‌ இராமன்‌. “பெளராந்‌ ஸ்வஜகவத்‌ நித்யம்‌ குசலம்‌ பரிப்‌ 
ருச்சதி' என்றும்‌ சொல்லுகின்றனர்‌. அயோத்திமா நகரிலுள்ள 
மக்களையெல்லாம்‌ உற்றாருறவினராகவே பாவித்து நாடோறும்‌ 
சேமம்‌ விசாரிப்பவனாம்‌ இராமன்‌. இதற்குமேலே சொல்லுவதை 
முக்கியமாகக்‌ குறிக்கொண்மின்‌ ; ்‌ 
“ நாஸ்ய க்ரோத: ப்ரஸாதச்ச நிரர்த்தோஸ்தி கதாசந 
ஹ்ந்த்யேஷ நியமாத்‌ வத்யாந்‌ அவத்யேஷ? ந குப்யதீ ” 

என்றார்கள்‌ அயோத்திமக்கள்‌. இதன்‌ பொருள்‌ யாதெனில்‌ ; இரா 
மனுக்குக்‌ கோவமோ அனுக்கிரகமோ ஒருபோதும்‌ காரண மின்றி 
உண்டாகாது; தண்டிக்கவேண்டியவர்களைத்‌ தண்டித்தே தீருவன்‌ ; 
குற்றமற்றவர்களிடத்தில்‌ கோபமே கொள்ளான்‌' என்பதாம்‌. 


13, 16ஆம்‌ வினுக்களின்‌ விவரணம்‌ 129 


க 


கோபவிஷயமான இரண்டு வினக்களின்‌ ஆவச்யகத்வம்‌ 

“க: ஜிதக்ரோத:?' என்கிற ஒரு கேள்வியே போதுமென்றும்‌ 
பதினாறாவது கேள்வி தனிப்பட வேண்டியதில்லையே யென்றும்‌ சிலர்‌ 
நினைக்கக்கூடும்‌. கோபத்தை வென்றவன்‌ என்றால்‌, வேண்டாத 
ஸமயங்களில்‌ அதனை விலக்கி, வேண்டிய ஸமயங்களிற்‌ கொள்பவன்‌ 
என்பதே பொருளாதலால்‌ ஒரு கேள்வியே போதும்‌ இரண்டு 
கேள்விகள்‌ வேண்டாவென்று நினைப்பது தகுதியே, அனாலும்‌ 
“கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய ஸம்யுகே' என்னுமிப்‌ 
பதினாறாவது வினவின்‌ பொருள்‌ யாவும்‌ “தோ ஜிதக்ரோத:?” 
என்னும்‌ வினாவில்‌ அடங்கியிருக்க முடியாதாதலால்‌ தனிப்பட்டவினா 
அவசியமே யென்க. 

'ஜிதக்சோத:' என்பதில்‌ ஸாதாரணமான கோபம்‌ தோன்றும்‌. 
இந்தவினாவில்‌ கண்கொண்டு காணவொண்ணாத [அபரிமிதமான 7 
கோபம்‌ தோன்றும்‌. இரண்டுக்கும்‌ உதாரணமாக இராமாயணது 
திற்‌ சிலவிடங்கள்‌ காட்டுகிறோம்‌. யார்க்கும்‌ கோபமுண்டாவது 
தீங்கு செய்வாரிடத்தில்‌ தானே ; தீங்கு செய்பவர்கள்‌ இருவகைப்‌ 
படுவார்கள்‌ ; தம்மிடத்தில்‌ நேராகத்‌ தீங்கு செய்பவர்கள்‌ ஒரு வகுப்‌ : 
பினர்‌; தமது அன்பர்களிடத்தே தீங்கு செய்பவர்கள்‌ மற்றொரு வகுப்‌ 
பினர்‌. உலகில்‌ நம்போல்வாருடைய இயல்பு எப்படிப்பட்ட தென்‌ 
ரூல்‌, நமது அன்பர்களுக்கு யாரேனும்‌ தீங்கு செய்தால்‌ அதைப்‌ 
பொருள்படுத்தாமல்‌, நமக்கு நேராகத்‌ தீங்கு செய்வார்‌ திறத்தி 
லேயே சீற்றங்‌ கொள்வதுதான்‌ பெரும்பான்மையாகக்‌ காணப்படு 
மியல்பு. பகவானது தன்மை இதற்கு மாறாயது. பிறர்‌ தன்னளவிலே 
எத்தனை தீங்கு செய்தாலும்‌ சீற்றமுறான்‌ ; மனோ விகாரம்‌ சிறிது 
மடையான்‌ தன்னடியார்க்குத்‌ தீங்கிழைப்பார்‌ திறத்திலேயே மிக்க 
சீற்றங்கொள்வான்‌. இதைக்‌ கண்ணபிரான்‌ ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
அற்புதமாக எடுத்துரைக்கின்றான்‌. பாண்டவர்க்காகத்‌ துரியோ 
தனாதியரிடம்‌ தூதுபோன காலத்தில்‌ துரோணர்‌ பீஷ்மர்‌ துரியோ 
தனர்‌ ஆகியமூவரும்‌ தம்தம்‌ இல்லத்திற்கே கண்ணபிரான்‌ அமுது 
செய்ய வரக்‌. கூடுமென்றெண்ணித்‌ தங்கள்‌ மனைகளிலே போஜன 
வகைகளைச்‌ சிறப்பாகச்‌ செய்து வைத்திருந்தார்கள்‌. கண்ணனோ 
பரமபக்தரான விதுரருடைய திருமாளிகையிலே அமுது செய்து 
விட்டு அவர்களிடத்திலே வந்துசேர்ந்தனன்‌. அப்போது துரியோ 
தீனன்‌ கண்ணபிரானைக்‌ கேட்கிறான்‌. 

“பீஷ்ம த்ரோனாவதிக்ரம்ய மாஞ்சைவ மதுலூதந, 
கிமர்த்தம்‌ புண்டரீகாக்ஷ ! புக்தம்‌ வ்ருஷல போஜநம்‌? ” 
கண்ணா ! பீஷ்மரையும்விட்டு த்ரோணரையும்விட்டு என்னையும்விட்டு 
ஒரு குத்ரனுடைய அன்னத்தை உண்டுவந்தாயே, இதுவென்‌? என்‌ று. 
அ—17 


130 ஸ்ரீராமாநுஜன்‌-— அபூர்வ ராமாயணம்‌ 


இதற்குக்‌ கண்ணபிரான்‌ விடையிறுக்கவேண்டியவிதம்‌ யாதெனில்‌ ; 
“விதுரர்‌ சூத்ரயோனியிலே பிறந்திருந்தாலும்‌ அவர்‌ கூத்ரரல்லர்‌ ; 
“ ந சூத்ரா பகவத்பக்தா வீப்ரா பாகவதாஸ்‌ ஸ்ம்ருதா:'” என்கிறபடியே அவர்‌ ' 
அந்தணர்‌ தலைவரேயாவர்‌ ; நான்‌ சூத்ரான்னபோஜனம்‌ செய்ததாகக்‌ 
கொண்டு என்னைப்‌ பழிப்பது உசிதமன்று” என்‌ நிங்ஙனே விடை 
யிறுத்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ கண்ணன்‌ இங்ஙனம்‌ விடை 
கூடமல்‌, 
“ த்விஷ்தந்நம்‌ ந போக்தவ்யம்‌ த்விஷந்தம்‌ நைவ போஜயேத்‌ 
பாண்டவாந்‌ த்வீஷஸே ராஜந்‌ மம ப்ரானா ஹி பாண்டவா: ” 

என்று விடைகூறின்ன்‌. “ த்வேஷிகளின்‌ அன்னத்தை உண்ணவுங்‌ 
கூடாது; தவேஷிகளுக்கு அன்னமிடவுங்கூடாது; நீ பாண்டவர்க: - 
ளிடத்தில்‌ துவேஷங்கொண்டவன்‌ ; பாண்டவர்கள்‌ எனக்கு உயிர்‌ 
நிலை ' என்பது இந்த சுலோகத்தின்‌ பொருள்‌. ஒருவன்‌ ஒருவ 
னுடைய உடலில்‌ கத்தியிட்டால்‌ மருந்திட்டு ஆற்றலாம்‌. உயிர்நிலை 
யில்‌ கத்தியிட்டால்‌ மருந்தில்லையே. பாண்டவர்போன்ற பாகவதர்‌ ' 
களை பகவான்‌ தன்‌ உயிர்நிலையாகக்‌ கருதுகின்றான்‌. கீதையில்‌ 
“ஜ்ஞாநீ து ஆத்மைவ மே மதம்‌” என்று ஞானிகளைத்‌ தனது உயிராக 
வும்‌ அவர்களுக்குத்தான்‌ உடலாகவும்‌ சொல்லி யிருப்பதும்‌ குறிக்‌ 
கொள்ளத்தக்கது. ஆக இவற்றால்‌, பகவான்‌ தன்னிடத்து அபசாரப்‌ 
படுமவர்களைப்பற்றிச்‌ சீற்றங்கொள்ள மாட்டானென்றும்‌ தன்னடி 
யார்‌ திறத்து அபசாரப்படுமவர்‌ திறத்தே மிகச்‌ சீற்றங்கொள்வ 
னென்றும்‌ திடமாக அறியலாகிறது. இவ்விஷயத்தைக்‌ கூரத்தாழ்‌ 
வான்‌ வரதராஜஸ்தவத்தில்‌, 


“ யதபராத ஸஹஸ்ர மஜஸ்ரஜம்‌ த்வயி சரண்ய! ஹிரண்ய உபாவஜத்‌, 
வரத | தேந சிரம்‌ த்வமலிக்ரிய: விக்ருதிமர்ப்பக நீர்ப்பஜநாதகா: ” 
என்கிற சுலொகத்தில்‌ விளங்கவைத்தார்‌. இரணியாசுரன்‌ பக 
வான்‌ திறத்தில்‌ அபரிமிதமான -அபராதங்களைச்‌ செய்திருந்தும்‌ 
பகவான்‌ சிறிதும்‌ சீற்றங்கொள்ளாதிருந்து, பரமபக்தனான ப்ரஹ்‌ 
லாதாழ்வானிடத்து அவன்‌ அபசாரப்பட்டதற்காகவே கனத்த 

சீற்றங்கொண்ட தாக இந்த சுலோகத்தில்‌ உள்ளது. 
இராமபிரானுடைய இருவகைக்‌ கோபங்களின்‌ விவரணம்‌ 
ஸ்ரீராமபிரானும்‌ தன்னளவில்‌ அபசாரப்பட்டவர்களிடத்தே 
சீற்றங்கொள்வதற்கு மிகவும்‌ சிரமப்படுவதாகவும்‌ தன்னடியார்‌ 
திறத்து அபசாரப்பட்டவர்களிடத்துத்‌ தான்‌ கோபமிட்ட வழக்கா 
கின்‌ றதாகவும்‌ வான்மீகி வெகு அழகாகக்‌ கூறுகின்றார்‌. 
இராமன்‌ கடலரசனை நோக்கிச்‌ சரணாகதி செய்த மூன்றுநாள்‌ 
கடற்கரையிலே சயனித்துக்கிடந்தும்‌ கடலரசன்‌ வந்து முகங்காட்‌ 


ஸ்ரீராமாநுறன்‌--அபூர்வ ராமாயணம்‌ 131 


டாதவளவில்‌, “ ஜமுத்ரஸ்ய தத: க்ருத்த:” என்று (யுத்தாகாண்‌. 21/-- 
13) கடலரசன்‌ மீது கோபமுண்டாகப்‌ பெற்றதாக ஸாமான்யமாகச்‌ 
சொன்னார்‌. பதினாலாயிரம்‌ ராக௯்£சர்கள்‌ ஜனஸ்தானத்தில்‌ தனக்குத்‌ 
தீங்கிழைக்க வந்தபோதும்‌ “க்ரோத மஹாரயத்‌ தீவ்ரம்‌ வதார்த்தம்‌ ஸர்வரக்ஷ 
ஸாம்‌ ” (ஆரண்‌ 24-34) என்று, கோவத்தை வரவழைத்துக்கொண் 
டதாகக்‌ கூறினர்‌. (க்ரோதம்‌ ஆஹாரயத்‌ -- வரமாட்டேனென்ற 
கோபத்தை வருந்தி வரவழைத்துக்கொண்டானென்பது பொருள்‌.) 
மற்றோரிடமும்‌ காட்டுகிறோம்‌, அங்குப்பாருங்கள்‌. (யுத்தகாண்‌. 
௮9.-134.) “ததோ ராமோ மாகோ? ர்க 
த்ருஷ்ட்வா ப்லவக சார்தூலம்‌ கோபஸ்ய வசமேயிவாந்‌” என்றவிடம்‌ 
மிக மருமமான து. இராவணன்‌ ஒரு வானரவீரனைப்‌ புண்படுத்தியது 
கண்ட இராமன்‌, கோபஸ்ய வசமேயிவாந்‌--கோபத்தைத்‌ தன்‌ வசத்தில்‌ 
வைத்துக்கொள்ளமாட்டாமல்‌ கோபத்துக்கே தான்‌ வசப்பட்டுவிட்ட 
தாகக்‌ கூறினவிது கீழே நாம்‌ விரிவாக நிரூபித்த விஷயங்களை 
நிலைசாட்டவல்லது. ்‌ 
ஆக, “ஜிதக்ரோத:?" என்ற பதின்மூன்றாம்‌ வினாவுக்கு 
இலக்கியமாகக்‌ கொள்ளவேண்டியவிடம்‌ இன்னதென்றும்‌, “கஸ்ய 
பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய ஸம்யுகே ” என்ற இப்பதினாரங்‌ 
கேள்விக்கு இலக்கியமாகக்‌ கொள்ளவேண்டியவிடம்‌ இன்னதென்‌ 
றும்‌ விளங்கக்‌ காட்டினோமானேம்‌. கர க்ப்‌ 
அன்பர்களுக்கு விண்ணப்பம்‌. இங்ஙனே அபூர்வராமாயண 
மெழுதும்‌ வியாஜத்தினால்‌ ஸ்ரீராமபிரானது திருக்கலியாண குணங்‌ 
களை ஆச்சரியமாக அநுபவிக்கப்பெற்றவெனக்கு ஆரும்‌ நிகரில்லையே 
யென்று இறுமாப்புண்டாகிறது. உண்மையில்‌, மிகவிலகஷூணமான 
இந்த அநுபவம்‌ மஹாஸுக்ருத பலனாக வாய்த்ததென்று கொண்டு 
% 


களிக்கின்றேன்‌. 


இராமன்‌ திருவருள்‌ நீடூழி வாழ்க! 


சளுக்க கக கன்னை லை தல்ல தை ஸ்ஸ்‌ 
PFPA EESTI + 
4 ஸ்ரீ காஞ்சீ. பீரதிவாதி பயங்கரம்‌ 1 
ச அண்ணங்கராசாரியர்‌ எழுதிய இ 
ஸல்‌ ்‌ கல்‌ 
+ 
ஃ அராவ ராமாயணம்‌ ப 
ச்‌ 1 முற்றிற்று. 44 
த்தத்தில்‌ ல்லைல ல்க ம்‌ 


க்‌ 


ச்ச்‌ 
FETT ஸ்கல்‌ ஸ்ஸ்‌ 
ஆழ்வாரெம்பெருமானார்‌ ஜியர்‌ இருவடிகளே சரணம்‌, 
ஸ்ரீரஸ்து. 


